


லைல 0: லுனே பவட: 





2-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 
ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, பெங்களூரு 
இதுவரை வெளியாகியுள்ள புத்தகங்கள்‌ 


1. ஸ்ரீஹரியின்‌ 40 அவதாரங்கள்‌. 352 பக்கங்கள்‌. ரூ.200 

2. பஞ்ச பரிசுத்த தேவதைகள்பரசுக்ல த்ரயர்கள்‌) 290 பக்‌. ரூ150 
3. தந்தெமுத்து மோகனதாசர்‌ (பரமப்ரிய சுப்பராய தாசர்‌. 270 
பக்கங்கள்‌. ரூ.150 

. ஸ்ரீசத்யவீர்‌ தீர்த்தர்‌. 64 பக்கங்கள்‌. ரூ.40 

5. ஸ்ரீசத்யபோத தீர்த்தர்‌. 164 பக்கங்கள்‌. ரூ.70 

6. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. 216 பக்கங்கள்‌. ரூ.110 

7. மத்வகதாம்ருதம்‌. 200 பக்கங்கள்‌. ரூ.100 

8. இந்தா குருகள காணேனோ. 48 பக்கங்கள்‌. ரூ.30 


A 


e-books (மின்‌ புத்தகங்கள்‌) 





இன்னும்‌ அச்சிற்கு வராத நமது 24 தமிழ்ப்‌ புத்தகங்கள்‌, மின்‌ 
புத்தகங்களாக அமேசான்‌ தளத்தில்‌ கிடைக்கின்றன. Amazon 
Kinde கருவியிலோ, Kinde செயலியிலோ இவற்றை தரவிறக்கி 
படிக்கலாம்‌. 


எமது Android app - வேதநிதி - VEDHANIDHI 





* மத்வ சித்தாந்தத்தைப்‌ பற்றி அறிய உதவும்‌ செயலி 

* 35 தலைப்புகளில்‌ 5,000 Objective type கேள்வி பதில்கள்‌. 

* தமிழ்‌, ஆங்கிலம்‌ மற்றும்‌ கன்னடத்தில்‌ கேள்வி பதில்கள்‌ 
* Google Play Store சென்று VEDHANIDHI என்று தேடவும்‌. 

* செயலி தரவிறக்கக்‌ கட்டணம்‌ ரூ.150. 

* தரவிறக்கினால்‌ உடனடி புத்தகப்‌ பரிசு உண்டு. 

* செயலியில்‌ சரியான விடைகளைக்‌ கொடுத்தாலும்‌ பரிசு. 
* இன்றே VEDHANIDHI9 தரவிறக்கி, பயன்பெறவும்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 3 
ஸ்ரீஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா 











நம: ஸ்ரீபாதராஜாய நமஸ்தே வியாச யோகினே | 
நம: புரந்தரார்யாய விஜயார்யாய தே நம: | 





“ஹரிதாச விஜயம்‌” 
சிரி நிலயன குணகள :திளிது: பஜிசுவுதே 
மலர்‌ : 1 இதழ்‌ : 1 
நிர்வாக ஆசிரியர்‌ 
'ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 
ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, 
380, 2A Main, 16th Cross, 
JP Nagar 4th Phase, பெங்களூரு 560078 
Ph.: 89044-58276. haridasa.vijayam@gmail.com 





jagannathakesava.blogspot.com 


துணை ஆசிரியர்‌ 
'தாச சாகித்ய சேவா ரத்ன: 
திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


ஆசிரியர்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
திரு. முரளிதர தாசரு, திருமதி. நிர்மலா நரசிம்மன்‌, 
திரு. லட்சுமிபதிராஜா, திரு. ஸ்ரீனிவாசன்‌ பிராணேஷ்‌ 








4-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 
ஆசிரியர்‌ பக்கம்‌ 


பாரத, பாகவத, புராண, பிரம்மகத்திரங்களை நிர்ணயம்‌ செய்து 
நமது ஸ்ரீமதாசார்யர்‌ நமக்காக சர்வமூல கிரந்தங்களை இயற்‌ 
றிக்‌ கொடுத்தார்‌. அவை கற்றறிந்த பண்டிதர்களுக்கும்‌, சர்வ 
மூல கிரந்தங்களைப்‌ படிக்கும்‌ தகுதி உடையவர்களுக்குமே 
புரிந்தன. எளிய பாமர மக்களுக்கும்‌ நமது சித்தாந்தம்‌, அதன்‌ 
தத்‌ வங்கள்‌, சிறப்புகள்‌ போய்ச்‌ சேரவேண்டும்‌ என்ற உயரிய 
கருத்தில்‌, ஸ்ரீபாதராஜர்‌ இவற்றை கன்னடக்‌ கிருதிகளில்‌ இயற்‌ 
றினார்‌. இவர்‌ தொடங்கி வைத்த அரும்‌ செயலை ஸ்ரீவியாச 
ராஜர்‌ முன்னெடுத்து, தாச பரம்பரையையே தோற்றுவித்து, ஸ்ரீ 
புரந்தரதாசர்‌ மற்றும்‌ ஸ்ரீகனகதாசர்‌ மூலமாக நமது சித்தாந்தத்‌ 
தின்‌ கருத்துகளை எளிய கன்னடத்தில்‌ மக்களிடையே பரவ 
வைத்தார்‌. ஸ்ரீபுரந்தரதாசரின்‌ கிருதிகளை அங்கீகரித்து அதற்கு 
'புரந்தரோபநிஷத்‌' என்றே பெயர்‌ வைத்தார்‌. 


அன்றிலிருந்து தொடங்கிய ஹரிதாச பரம்பரை, 21ம்‌ நூற்றாண்‌ 
டான இன்றுவரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த 
பரம்பரையில்‌ வந்த நூற்றுக்கணக்கான ஹரிதாசர்கள்‌, தமது 
கிருதிகளால்‌ மக்களிடையே பக்தியையும்‌, சித்தாந்தத்தையும்‌ 
பரப்பி வருகின்றனர்‌. ஆனால்‌, இன்றைய கால கட்டத்தில்‌ நாம்‌ 
மாத்வர்கள்‌, நாட்டின்‌ பல்வேறு மாநிலங்களில்‌ வாழ்வதால்‌, 
நம்‌ கிருதிகளை அந்தந்த மாநில மொழியில்‌ மொழி பெயர்த்து, 
அதன்‌ மூலம்‌, சாகித்யத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ உண்மையான 
கருத்துகளை அறிய வேண்டிய கட்டாயத்தில்‌ உள்ளோம்‌. 


ஹரிதாச சாகித்யம்‌ ஹரிதாசர்களில்‌ அனுபவத்திலிருந்து 
வெளிவந்தவை. மந்திர துல்யமானவை. த்வைத சித்தாந்த 
த்தின்‌ கருத்துகள்‌, ஸ்ரீமதாசார்யர்‌ நிர்ணயம்‌ செய்த விஷயங்கள்‌ 
ஆகியன இந்த சாகித்யத்தில்‌ மிகவும்‌ எளிமையாக சொல்லப்‌ 
பட்டுள்ளன. அத்தகைய அற்புதமான கிருதிகளை, அதில்‌ இருக்‌ 
கும்‌ ஆழ்ந்த கருத்துக்களை, தமிழில்‌ தொடர்ந்து கொடு க்கும்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 5 
ஒரு சிறிய சேவையில்‌ ஈடுபடவேண்டி ஒரு மாதப்‌ பத்திரிக்‌ 
கையை துவக்க முற்பட்டோம்‌. ஸ்ரீஹரி வாயு குருகளின்‌ ஆசி 
யோடும்‌, ஆன்றோர்களின்‌ உதவியுடன்‌ இதை துவக்கியதுடன்‌ 
நம்‌ செயல்‌ முடிவுற்றது. 'ந அஹம்‌ கர்த்தா ஹரி: கர்த்தா - 
இனி இதை முன்னெடுத்து நடத்துவது ஸ்ரீஹரியின்‌ விருப்‌ 
பமே. ஹரிபக்தர்களின்‌ ஆதரவு இல்லாமல்‌ இந்த இதழின்‌ 
நோக்கமானது நிறைவேறாது. ஆகவே, தயவு செய்து நீங்கள்‌ 
இதை படித்து, புரிந்துகொண்டு, புரியாவிட்டால்‌ கேட்டு, இந்தப்‌ 
பத்திரிக்கையை மற்றவர்களுக்கும்‌ அறிமுகப்படுத்துமாறு கேட்‌ 
டுக்கொள்கிறேன்‌. இந்த இதழில்‌ வரும்‌ கட்டுரைகளைப்‌ பற்றி 
ய உங்கள்‌ கருத்துகளை எங்களுக்கு கட்டாயம்‌ தெரிவிக்கவும்‌. 


இந்தப்‌ பத்திரிக்கை பற்றிய சிந்தனையை திரு. க்ரோம்பேட்டை 
R ஸ்ரீதரன்‌ அவர்களிடம்‌ சொன்னபோது, அவரும்‌ கட்டாயம்‌ 
செய்வோம்‌ என்று பல்வேறு யோசனைகளைச்‌ சொல்லி, இதற்‌ 
காக ஒரு குழுவினரையும்‌ தயார்‌ செய்தார்‌. தமிழ்‌ மாத்வர்க 
ளுக்கு மிகவும்‌ அறிமுகமானவர்களான - திருமதி. நிர்மலா 
நரசிம்மன்‌, திரு.லட்சுமிபதிராஜா மற்றும்‌ திரு. ஸ்ரீனிவாசன்‌ 
பிராணேஷ்‌ அவர்கள்‌ தங்களின்‌ ஆதரவினைத்‌ தெரிவிக்க, 
இதோ முதல்‌ இதழ்‌ தங்களின்‌ கரங்களில்‌. 


ஸ்ரீஹரிவாயுகுருகளின்‌ ப்ரேரணையாலும்‌, விஜயதாசரின்‌ தாச 
பரம்பரையில்‌ வந்த எமது பரமகுருகளான பரமப்ரிய சுப்பராய 
தாசர்‌ மற்றும்‌ குருகோவிந்தவிட்டல தாசரின்‌ ஆசிகளாலும்‌, 
எனது குருவான ஜாம்பவதிப்ரியவிட்டல தாசரின்‌ வழிகாட்டு 
தலாலும்‌ வெளிவந்துள்ள இந்தப்‌ பத்திரிக்கையில்‌ சில தொடர்‌ 
கள்‌, போட்டிகள்‌ என தொடக்கியுள்ளோம்‌. விவரங்கள்‌ உள்ளே. 
மேலும்‌ பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம்‌. 
ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. 


'ஐகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 


6-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 
துணை ஆசிரியர்‌ பக்கம்‌ 


'ஹரிதாச விஜயம்‌: தமிழ்‌ மாத சஞ்சிகை உங்கள்‌ கைகளில்‌ 
தவழ்கிறது. இது, தாச சாகித்யத்திற்காகவே, தமிழில்‌ வெளி 
யிடப்படுகிற முதல்‌ சஞ்சிகையாகும்‌. மாத்வ இலக்கியம்‌: என்‌ 
னும்‌ பெரும்‌ கடலின்‌ ஒரு சிறு பாகமே 'ஹரிதாச சாகித்யம்‌'. 
ஆனால்‌, உற்று நோக்கினால்‌, அதுவும்‌ ஒரு பெரும்‌ கடலே. 
இந்தக்‌ கடலின்‌ அக்கரையை நம்மால்‌ காண இயலாது, இப்‌ 
பிறவியில்‌ மட்டுமல்லாது, எப்பிறவியிலும்‌!. ஏதோ ஒரு கை 
அள்ளிப்‌ பருக முயற்சிப்போம்‌. இக்கடல்‌ நீர்‌ உப்பல்ல. அமிர்‌ 
தம்‌. குடிக்கக்‌ குடிக்க, திகட்டாமல்‌, இன்னும்‌ பருக வேண்டும்‌ 
என்று ஆசையைத்‌ தூண்டிவிடும்‌. உங்களைப்‌ போன்ற வாசகர்‌ 
கள்‌ ஆதரவுக்கரம்‌ நீட்டினால்‌, அந்த அமிர்தத்தைக்‌ கொட்டத்‌ 
தயாராக உள்ளோம்‌. 


ஸ்ரீமன்‌ நாராயணான ஸ்ரீஹரி ஒருவரே இந்த பிரபஞ்சத்திற்கு 
ஈசன்‌. மற்ற அனைவரும்‌ அவரின்‌ தாசர்களே. அதாவது 
தொண்டர்களே. அவரது பிரதி பிம்பர்களே. இதை உலகிற்கு 
பளிச்சென்று பறைசாற்றியவர்‌, ஜகத்குரு ஸ்ரீமன்‌ மத்வாசார்யர்‌. 


அவரே அனுமத்‌ அவதாரத்தில்‌, இராவணனின்‌ சபையில்‌ 
தைரியமாக தாஸோஹம்‌ கோஸலேந்த்ரஸ்ய' (தொண்டன்‌ 
யான்‌, கோசலையின்‌ அதிபதிக்கு) என்று பறைசாற்றியவர்‌. 
அவரே MAL அவதாரத்தில்‌, ஈஸ ஒந்து, தாச அநேக” (கடவுள்‌ 
ஒருவரே, அடியாட்கள்‌ பலர்‌) என்று இயம்பியுள்ளார்‌. 


அவரின்‌ சாத்திரத்தின்படி, இலக்குமி முதற்கொண்டு த்ருண 
ஜீவர்கள்‌ பரியந்தம்‌ அனைவரும்‌ தாசர்கள்‌. நாமும்‌ அவரின்‌ 
அடியாட்களே. ஆனால்‌ இதைப்‌ பற்றி புரியாமல்‌ இருக்கி 
றோம்‌. இன்றைய நாட்களில்‌ “தாசர்கள்‌ என்று குறிப்பிடப்பட 
வது, கன்னட மொழியில்‌ பல இனிய கிருதிகளை இயற்றி, 
அதன்மூலம்‌ விட்டல பக்தியை பரப்பிய குறிப்பிட்ட தொண்டர்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 7 
களே. மாத்வ சம்பிரதாயத்தில்‌, ஸ்ரீவியாசராஜர்‌ காலத்தில்‌ 
'வியாசகூடம்‌' மற்றும்‌ தாசகூடம்‌' ஏற்பட்டன என்று கூறு 
வார்கள்‌. 


சம்ஸ்கிருத மொழியில்‌ வேதாந்த நூல்களைக்‌ கற்று, அதில்‌ 
புலமை பெற்றவர்களை “வியாச கூடத்தவர்‌' என்றும்‌, அதே 
கருத்துக்களை கன்னட மொழியில்‌ கிருதி வடிவில்‌ பாடி, 
இறை பக்தியைப்‌ பரப்பியவர்களை 'தாச கூடத்தவர்‌' என்று 
அழைக்கும்‌ பழக்கம்‌ வந்தது. ஆரம்ப கால தாசர்கள்‌, வியாச, 
தாச சாகித்யம்‌ இரண்டிலும்‌ வல்லமை படைத்தவர்களாக 
இருந்தார்கள்‌. 


இந்த தாச பரம்பரையையும்‌, ஸ்ரீமத்வாசார்யரே தமது “துவாதச 
ஸ்தோத்திரம்‌' மூலம்‌ தொடங்கினார்‌ என்பார்கள்‌. அவருக்குப்‌ 
பிறகு, பல யதிகள்‌ இதை வளர்த்தார்கள்‌. அவர்களில்‌ முக்கிய 
மானவர்கள்‌ - ஸ்ரீநரஹரி தீர்த்தர்‌, ஸ்ரீரீபாதராஜ தீர்த்தர்‌, 
ஸ்ரீவியாசராஜ தீர்த்தர்‌, ஸ்ரீவாதிராஜ தீர்த்தர்‌, ஸ்ரீவிஜயீந்திர 
தீர்த்தர்‌, ஸ்ரீராகவேந்திர தீர்த்தர்‌ போன்றோர்‌. ஸ்ரீவியாசராஜர்‌ 
காலத்திலிருந்துதான்‌, ஸ்ரீபுரந்தரதாசர்‌, ஸ்ரீவைகுண்டதாசர்‌, 
ஸ்ர்கனகதாசர்‌ போன்ற பல கிருஹஸ்தர்கள்‌ இந்த மார்க்கத்தை 
அனுசரிக்க ஆரம்பித்தார்கள்‌. இலட்சக்கணக்கில்‌ கிருதிகளை 
இயற்றினார்கள்‌. அதன்‌ பிறகு வந்த ஸ்ரீவிஜயதாசர்‌, இந்த தாச 
மார்க்கத்திற்கு என்று சில வழிமுறைகளையும்‌, நெறிமுறை 
களையும்‌ வகுத்துக்‌ கொடுத்தார்‌. 


அந்த பரம்பரை இன்றைய வரையில்‌ நீண்டு வளர்ந்துள்ளது. 
250க்கும்‌ மேற்பட்ட தாசர்களின்‌ படைப்புகள்‌ இன்று நம்மி 
டையே நிலவி வருகின்றன. இதில்‌ பல, பலரின்‌ அறிவிற்கு 
வராமலேயே மறைமுகமாக உள்ளது. கர்நாடக தேசத்தில்‌, 
இந்த சாகித்ய பிரசாரத்திற்காகவே கடந்த ஒரு நூற்றாண்டு 
காலத்தில்‌, பல சஞ்சிகைகள்‌ வந்துள்ளன. தமிழ்நாட்டில்‌, பல 
பேர்‌ தாசர்‌ கீர்த்தனைகள்‌, பஜனைப்‌ பாடினாலும்‌, அவற்றைப்‌ 
பற்றிய தெளிவான அறிவைப்‌ பெற, எவ்விதமான சஞ்சிகையும்‌ 
இல்லாமல்‌ இருந்தது. அடியேனின்‌ தந்தை காலம்சென்ற 


8-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 

'ஹரிதாச ரத்ன: திரு.ஈ£..ரங்கராவ்‌ அவர்கள்‌ 1978ம்‌ ஆண்டில்‌, 
முதன்முதலில்‌, தமிழில்‌ ஹரிதாச பத்ததியின்படி, பஜனைப்‌ 
பாடல்களை வெளியிட்டார்‌. அதன்பிறகு, பல ஆண்டுகள்‌ கழி 
த்து, அடியேனும்‌ சிலபல புத்தகங்கள்‌ வெளியிட்டேன்‌. ஆனால்‌, 
முழுமையான அறிவைப்‌ பெற அவை போதாது. 


இந்த சமயத்தில்தான்‌ என்‌ நண்பர்‌, ஸ்ரீகுருகோவிந்த விட்டல 
தாசரின்‌ பிரசிஷ்யர்‌, ஸ்ரீமான்‌ ஸ்ரீசத்ய நாராயண “ஜகன்னாத 
கேசவ தாசர்‌, ஒரு சஞ்சிகையை வெளியிட முன்வந்துள்ளார்‌. 
என்னையும்‌ அதில்‌ பங்கேற்கும்படி கேட்டுக்கொண்டார்‌. 
நானும்‌ அந்த அமிர்தத்தைப்‌ பருக ஆவலாக வந்துள்ளேன்‌. 
நாம்‌ அனைவரும்‌ சேர்ந்து பருகுவோம்‌. இந்த “பானத்திற்கு” 
இன்னும்‌ என்னென்ன சேர்க்க வேண்டும்‌ என்று நீங்கள்‌ கூறு 
கிறீர்களோ, அதையும்‌ சேர்க்கத்‌ தயாராக உள்ளோம்‌. 


ஸ்ரீஹரியின்‌ அருள்‌ ஹரிதாசர்கள்‌ மேல்‌ ஆகட்டும்‌! ஹரிதாச 
விஜயம்‌ நடக்கட்டும்‌. 


இப்படிக்கு 


'ஹரிதாச பாத பாம்ஸு 
க்ரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


31/8/2019 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 9 





ஹரிதாச சாகித்யம்‌ 





ஹரிதாச சாகித்யத்தின்‌ பின்னணி 





ஸ்ரீமன்‌ மத்வாசார்யர்‌, வேதங்கள்‌, உபநிஷத்கள்‌, பகவத்கீதை, 
இதிகாசங்கள்‌, புராணங்கள்‌ மற்றும்‌ பிரம்மகத்திரங்கள்‌ ஆகிய 
மூலகிரந்தங்களை ஆதாரமாகக்‌ கொண்டு இயற்றிய 37 கிருதி 
களே 'சர்வமூல கிரந்தங்கள்‌' எனப்படுகின்றன. 


ஸ்ரீமத்வரின்‌ நான்கு சிஷ்யர்கள்‌ ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌, ஸ்ரீநரஹரி 
தீர்த்தர்‌, ஸ்ரீமாதவ தீர்த்தர்‌ மற்றும்‌ ஸ்ரீ அக்ஷோப்ய தீர்த்தர்‌. 
ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌ அவரின்‌ கருத்துகளை டீகா கிரந்தங்களாக 
விவரித்து, மூத்த டீகாகாரர்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. மேற்‌ 
கண்ட நால்வரில்‌, ஸ்ரீநரஹரி தீர்த்தரைத்‌ தவிர, மற்ற மூவரும்‌ 
தமதேயான மூல மடங்களை நிறுவினர்‌. ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌, 
ஸ்ர்நரஹரி தீர்த்தருக்கும்‌, அவர்‌ ஸ்ரீமாதவ தீர்த்தருக்கும்‌ அவர்‌ 
ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தருக்குமாக யதி பரம்பரை வளர, இவர்களி 
லிருந்து பல மடங்கள்‌ பின்னர்‌ தோன்றின. 


சென்னபட்டண தாலுகா, அப்பூரின்‌ ஸ்ரீபருஷோத்தம தீர்த்தரின்‌ 
விருப்பத்தின்‌ பேரில்‌, ஸ்ரீரங்கத்தின்‌ ஸ்வர்ணவர்ண தீர்த்தரின்‌ 
சிஷ்யராகி, சன்யாச தீக்ஷையைப்‌ பெற்று லட்சுமி நாராயண 
முனிகள்‌ என்று பெயர்‌ பெற்று ஸ்ரீரங்கத்தில்‌ வசித்தவரே, பின்‌ 
னர்‌ ஸ்ரீ்ரீபாதராஜர்‌ என்ற பெயரில்‌ புகழ்பெற்றார்‌. 


ஸ்ரீலட்சுமி நாராயண முனிகள்‌ அவரது பூஜையை மிகவும்‌ 
விஸ்தாரமாக செய்து முடித்து பின்னர்‌ கன்னடத்தில்‌ கீர்த்த 
னைகளை இயற்றி, அவற்றை பகவந்தனுக்கு சமர்ப்பித்து பாடி 
னார்‌. இந்த வேலையானது அன்றைய காலகட்டத்திற்கு 
பெரிய புரட்சி என்றே சொல்லலாம்‌. சன்யாசியானவர்‌, காலில்‌ 
கெஜ்ஜெ (சலங்கை) கட்டிக்‌ கொண்டு, தம்பூரி மீட்டியவாறு, 
சேவாரூபமாக கீர்த்தனைகளை ஆடிப்பாடியவாறு இருந்தார்‌ 
என்பதற்கு ஆதாரங்கள்‌ உள்ளன. தூய்மையான இந்த ஹரி 





10-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 
பக்தியின்‌ வெளிப்பாடே, கன்னட ஹரிதாச சாகித்யம்‌ நன்கு 
வளர்வதற்கு முதற்படியாயிற்று எனலாம்‌. 


'வியாச சாகித்யம்‌' என்பது அனைவருக்கும்‌ சுலபமாக கிடைக்‌ 
கக்கூடியதோ / புரியக்கூடியதோ அல்ல. செல்வந்தர்கள்‌, சாதா 
ரண மக்கள்‌, பண்டிதர்கள்‌, பாமரர்கள்‌, ஆண்கள்‌, பெண்கள்‌ ஆகிய 
அனைவருமே சமூகத்தின்‌ அங்கத்தினர்களே. எல்லா காலங்க 
ளிலும்‌ சமூகத்தில்‌ பாமரர்களின்‌ எண்ணிக்கையே அதிகமாக 
இருந்திருக்கின்றது. அவர்களுக்கும்‌ சாஸ்திர தத்‌ வங்கள்‌ போய்‌ 
சேரவேண்டும்‌. தினப்படி வாழ்க்கையில்‌ அவர்கள்‌ அதனை 
பயன்படுத்தி தங்களை மேம்படுத்திக்‌ கொள்ள வேண்‌ டும்‌. 


அச்சிடப்பட்ட புத்தகங்களோ, பயண செளகர்யங்களோ இல்‌ 
லாத அந்த காலத்தில்‌, மக்களுக்கு, நமது புராணங்கள்‌ என்ன 
சொல்கின்றன, நம்‌ சாஸ்திரங்களின்‌ சாரம்‌ என்ன, நம்‌ தினப்படி 
நடவடிக்கைகள்‌ எப்படி இருக்கவேண்டும்‌ என்னும்‌ பல விஷய 
ங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால்‌, அருகில்‌ இருந்த 
பண்டிதர்களின்‌ மூலமாக அறிந்து கொள்ள வேண்டி யிருந்தது. 


கன்னட சாகித்யம்‌ என்றாலே அது விழுப்பு என்னும்‌ காலம்‌ 
அது. கீர்த்தனை இயற்றினாலும்‌ அதை சம்ஸ்கிருதத்திலேயே 
பாடவேண்டியிருந்தது. கன்னட கீர்த்தனைகளை இயற்றிப்‌ 
பாடும்‌ தைரியம்‌ யாருக்கும்‌ வந்திருக்கவில்லை. இத்தகைய 
காலகட்டத்தில்‌, ஸ்ரீபாதராஜர்‌, தமது சம்ஸ்தான பூஜையை 
முடித்தபிறகு, வைதிக பண்டிதர்கள்‌ மூலமாக வேத பாரா 
யணம்‌ செய்விப்பது போல, பாகவதர்கள்‌ மூலமாக கன்னட 
கீர்த்தனைகளை இயற்றச்‌ செய்தார்‌. மகாபண்டிதரும்‌ சம்ஸ்தா 
னாபதியுமான அவரே கன்னடத்தில்‌ கீர்த்தனைகளை இயற்றி 
பாடிய அவரது செயல்‌ சாதாரணமானதல்ல. 


வைஷ்ண பக்தியை விளக்கும்‌ வண்ணம்‌ ஆழ்வார்கள்‌ தமிழில்‌ 
பாடிய கிருதிகள்‌ அன்று புகழ்பெற்றிருந்தன. ராமானுஜாசா 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 11 
ர்யர்‌ அவற்றை சம்ஸ்கிருத கிரந்தங்களுக்கு இணையாக 
கெளரவித்தார்‌. இதேபோல, சைவ பக்தி கிரந்தங்களும்‌ நாயன்‌ 
மார்கள்‌ மூலமாக தமிழில்‌ வந்திருந்தன. இவற்றைப்‌ பார்த்து, 
கன்னட நாட்டிலும்‌ கன்னட கிருதிகள்‌ இயற்றும்‌ வேலைகள்‌ 
துவங்கின. தெலுங்கில்‌ அன்னமாசார்யரின்‌ கீர்த்தனைகள்‌ 
பரவத்‌ துவங்கின. 


பல ஆண்டுகள்‌ தமிழ்நாட்டிலேயே வசித்திருந்த ஸ்ரீபாதராஜர்‌, 
ஆழ்வார்களின்‌ பிரபந்தங்களில்‌ இருந்த வைஷ்ணவ பக்தி, 
தமிழ்‌ மேல்‌ இருந்த அவர்களின்‌ பற்று ஆகியவற்றைக்‌ கண்டு, 
அதைப்போலவே தமது சரளமான மொழியான கன்னட த்தில்‌, 
மத்வாசார்யரின்‌ சித்தாந்தத்தை, சம்ஸ்கிருதத்தை அறியாத 
மாத்வ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியப்படுத்தும்‌ வேலை 
யைத்‌ துவக்கினார்‌. பண்டிதர்களிடம்‌ மட்டுமே இருந்த தத்வ 
ஞானத்தை, சாதாரண பாமர மக்களுக்குக்‌ கொண்டு போய்‌ 
சேர்க்க முயன்ற ஸ்ரீபாதராஜரை, தாச சாகித்யத்தின்‌ ஆணிவேர்‌ 
/ வழிகாட்டி எனலாம்‌. 


ஹரிதாச சாகித்யம்‌ 


1. தா£சன மாடிகோ! என்ன ஸ்வாமி சாசிர நாமத 
வெங்கடரமண 

2. தா₹சதா?சர மனெய SAUT மக: நானு 

3. தாச தாச தா£சர தா£ஸ்யவ கொடு, தோஷராஷியளிது 

4. தா£சனாகோ, விசேஷனாகோ, ப4வபா!ஷ நீகோ? 

5. தா₹சனெந்தாகு“வேனு த:ரெயொளகெ நானு 


ஸ்ரஹரியை ஈசன்‌ / தலைவன்‌ என்று அறிந்தவர்கள்‌ அனை 
வருமே அவனது தாசர்களே. தாச - என்றால்‌ சேவகன்‌ என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. தாசர்களால்‌ இயற்றப்பட்ட சாகித்யம்‌ 
அது சம்ஸ்கிருதமாகட்டும்‌, கன்னடமாகட்டும்‌ அது தாச சாகித்‌ 
யம்‌: என்றே அழைக்கப்படுகிறது. கன்னடத்தில்‌ இயற்றப்பட்ட 
தேவர நாமாக்கள்‌, உகாபோக, சுளாதிகள்‌, தாச சாகித்யம்‌ என்று 
பெயர்‌ பெற்றிருக்கின்றன. ஹரிதாசர்கள்‌ அனைவரும்‌ 


12- ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 
ஸ்ரீமன்மத்வாசார்யரையே குருகள்‌ என்று அறிந்து, மத்வரின்‌ 
சித்தாந்தத்தையே தமது பிரசாரத்திற்காக பயன்படுத்தினர்‌. 


ஸ்ரீமன்‌ மத்வாசார்யர்‌, த்வாதச ஸ்தோத்திரத்தை ராக தாளத்‌ 
துடன்‌ மனதிற்கு ஆனந்தமூட்டுமாறு இயற்றிப்‌ பாடியதே தாச 
சாகித்யத்திற்கு அச்சாரம்‌ எனலாம்‌. ஸ்ரீ நரஹரி தீர்த்தர்‌ பல 
கன்னட தேவர நாமாக்களை இயற்றி, அவற்றை மற்றவர்களு 
க்கு உபதேசம்‌ அளித்து வந்தார்‌. தற்போது கிடைத்துள்ள இவ 
ரது தேவர நாமாக்கள்‌ விரல்விட்டு எண்ணும்‌ அளவுக்கே 
உள்ளன. 


'ஹரிதாச சாகித்யம்‌' - பெயரே சொல்வதைப்‌ போல, இது 
ஹரிதாசர்கள்‌ இயற்றப்பட்ட சாகித்யங்கள்‌. பாரத, பாகவதாதி 
கிரந்தங்களுடன்‌, மத்வ மதத்து தத்‌ வங்களும்‌ இதில்‌ இருக்‌ 
கின்றன. இந்த சாகித்யத்தில்‌ பகவந்தனின்‌ பற்பல ரேபங்‌ 
களின்‌ சிறப்புகள்‌, அவற்றின்‌ வர்ணனை, பக்தனின்‌ ௮௧ 
ஆராய்ச்சி, பகவந்தனிடம்‌ சரணாகதி அடைதல்‌ போன்றவற்்‌ 
றுடன்‌ மத்வ மதத்தின்‌ தத்வ நிரூபணங்களும்‌ இதில்‌ அடங்கி 
யிருக்கின்றன. 


பற்பல தாசர்களின்‌ கிருதிகள்‌ அன்றைய சமூகத்தின்‌ நலன்‌, 
வாழ்க்கைத்‌ தத்துவங்கள்‌ ஆகியன காணப்படுகின்றன. சமூக 
முன்னேற்றத்திற்கும்‌ பாடுபட்டது தாச சாகித்யம்‌. தாசர்களின்‌ 
கிருதிகளில்‌ வேதம்‌, வேதாங்கங்கள்‌, உபநிஷத்கள்‌ சொல்லும்‌ 
தத்வங்களே காணப்படுகின்றன. புராணங்களில்‌ அங்கங்கு 
விவரிக்கப்பட்ட படைப்பின்‌ கூறுகளை, தேகத்தின்‌ ரசனையை 
யும்‌ இவை இரண்டின்‌ பின்னணியில்‌ அடங்கியிருக்கும்‌ தத்வ 
ரகசியங்களையும்‌, மிக எளிமையான வாக்கியங்களில்‌, அனை 
வருக்கும்‌ சுலபமாக புரியுமாறு ஹரிதாசர்கள்‌ தங்கள்‌ கிருதி 
களில்‌ விளக்கியிருக்கின்றனர்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 13 
கடித்தால்‌ கரும்பு, பிழிந்தால்‌ தேன்‌ என்பதுபோல்‌ ஹரிதாச 
கீர்த்தனைகள்‌ அனைத்தும்‌ இனிமையானவை. அந்த பகவந்த 
னுக்கு அருகில்‌ பக்தர்களைக்‌ கொண்டு போய்‌ சேர்ப்பவர்கள்‌ 
ஹரிதாசர்கள்‌. எதுகை மோனைக்காக அடித்து திருத்தி இயற்ற 
ப்பட்ட கிருதிகள்‌ அல்ல இவை. ஹரிதாசர்களின்‌ வாயிலிரு 
ந்து அனுபவ பூர்வமாக வெளிவந்த வாக்குகளே இவை. அவர்‌ 
களது ஞானத்தின்‌ வெளிப்பாடே அவர்களது கிருதிகள்‌. ஹரி 
தாசர்களின்‌ மனது ஆகாயத்தைப்‌ போல பரந்து விரிந்ததாகும்‌. 


பகவத்பக்தர்கள்‌ எங்கு பாடுகின்றனரோ, அங்கு ஸ்வாமி ஸ்ரீ 
ஹரி விசேஷ சன்னிதானத்தினால்‌ வசிக்கிறான்‌. பக்தர்கள்‌ 
அந்த பரமாத்மனை கொண்டாடி பாடிய கானாம்ருதங்களே 
'ஹரிதாச சாகித்யம்‌:. வேத, உபநிஷத்‌, 18 புராணங்கள்‌, ராமா 
யண, மகாபாரத, பாகவதம்‌ முதலானவையே ஹரிதாசர்‌ களுக்கு 
ஆதாரமானவை. (தொடரும்‌). 

கன்னட மூலம்‌: திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 








பேச்சுப்‌ போட்டி 


நிறைய விஷயங்களை அறிந்திருப்போம்‌,. ஆனால்‌, அதைப்‌ 
பற்றி பேச முற்படும்போதுதான்‌ தடுமாற்றம்‌, இது பெரும்‌ 
பாலும்‌ அனைவருக்கும்‌ பொருந்தும்‌. ஆனால்‌, நமது ஹரிதாசர்‌ 
களைப்‌ பற்றி நாம்‌ தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது 
கட்டாயம்‌. 


இதற்காக மாதந்தோறும்‌ ஒரு தலைப்பில்‌ பேச்சுப்‌ போட்டி 
நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம்‌. ஆண்‌, பெண்‌ - எந்த வயதி 
னரும்‌ இதில்‌ கலந்து கொள்ளலாம்‌. நமது பத்திரிக்கை உறுப்பி 
னர்கள்‌ அனைவரும்‌ இந்தப்‌ போட்டியில்‌ பங்கேற்குமாறு 
கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. மேலும்‌ விவரங்கள்‌ உள்ளே. 








14- ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 





ஹரிதாசர்களின்‌ வாழ்க்கை வரலாறு 





ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 





அத்தியாயம்‌ 1- தாசரின்‌ பிறப்பும்‌, இளமைப்‌ 
பருவமும்‌ 


ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசரின்‌ முன்னோர்கள்‌ வசித்த ஊர்‌ 
மகாராஷ்டிரத்தை சேர்ந்த புனா நகரத்துக்கு அருகில்‌ உள்ள 
ஒரு சிற்றூர்‌ ஆகும்‌. பின்பு அங்கிருந்து அவர்கள்‌ கிளம்பி, ஆந்‌ 
திர பிரதேசத்து சித்தூர்‌ என்கிற ஊருக்கு வந்து, பின்பு அங்கி 
ருந்து கிளம்பி மைசூரை அடைந்தார்கள்‌. பின்னார்‌ மைசூரே 
அவர்களது சொந்த ஊர்‌ ஆகியது. 


ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசரின்‌ வம்சத்தின்‌ மூல புருஷரின்‌ 
பெயர்‌ 'கோடுபாள' கோவிந்த ராயர்‌ என்பதாகும்‌. 'கோடுபாள: 
கோவிந்த ராயர்‌ வம்சத்தில்‌ வந்தவர்களே ஸ்ரீரகுநாதராவ்‌ 
லட்சுமிபாய்‌ தம்பதிகள்‌. ஸ்ரீரகுநாதராவ்‌ வேலை நிமித்தம்‌ 
சிக்மகளூரில்‌ வாசம்‌ புரிந்து வந்தார்‌. இவருக்கு ஒரே மகனாக 
ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌, 1816ம்‌ ஆண்டு ஜய நாம சம்வத்‌ 
ஸரம்‌ ஸ்ராவண பகுள த்வாதசியன்று பிறந்தார்‌. (28-08-1894). 
தம்‌ குலத்தின்‌ மூல புருஷராகிய 'ஸ்ர்கோடுபாள' கோவிந்த ராய 
ரின்‌ நினைவாக குழந்தைக்கு “கோவிந்த” என்று பெயர்‌ வைத்த 
னர்‌ பெற்றோர்‌. இவரே நம்முடைய கதாநாயகர்‌ பக்த மைதர்‌ 
குருகோவிந்தவிட்டல தாசர்‌ ஆவார்‌. 


லட்சுமிபாய்‌ கர்ப்பிணியாக இருக்கும்போதே மகாஞானியான 
இபராமபுர ஸ்ரீகிருஷ்ணாச்சார்‌ என்பவரின்‌ மகனாகிய ஸ்ரீஓபளா 
சார்யர்‌ சிக்மகளூருக்கு வந்து, லட்சுமிபாய்‌ அவர்களை அனு 
கிரகித்து, “உனக்கு சத்புத்திரன்‌ பிறக்கப்‌ போகிறான்‌' என்று 
ஆசிர்வாதம்‌ செய்து மந்திராட்சதை கொடுத்தார்‌. அதேபோல, 
அவருக்கு சத்புத்திரன்‌ அவதரித்தே விட்டான்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 15 
கோவிந்தன்‌ நான்கு வயது சிறுவனாக இருக்கும்போது “மாரி 
கணிவெ' என்ற ஊரில்‌ வேலையில்‌ இருந்த ரகுநாத ராயர்‌, 
அம்மை நோயினால்‌ தாக்குண்டு அகால ம்ருத்யு அடைந்தார்‌. 
கணவனை இழந்த கைம்பெண்ணான லட்சுமிபாய்‌ தம்‌ சிறு 
குழந்தையை அழைத்துக்கொண்டு தம்‌ தாய்வீடு வந்தார்‌. 
பின்பு அவர்‌ பங்காளிகள்‌ (தாயாதிகள்‌) விட்டில்‌ சிலகாலம்‌ 
இருந்து பல அல்லல்களை அனுபவித்தார்‌. தீரவொண்ணாத்‌ 
துயரங்களை அனுபவித்தார்‌. ஆனாலும்‌, மகனுக்காக பல்லைக்‌ 
கடித்துக்கொண்டு கஷ்ட ஜீவனத்தை நடத்திவந்தார்‌. 


'ஹெக்கடதேவன கோடெ' என்கிற ஊரில்‌ தம்முடைய 
பெரியப்பா வீட்டில்‌ இருக்கும்போது கோவிந்தனுக்கு உப 
நயனம்‌ பூணூல்‌ கல்யாணம்‌) நடந்தேறியது. ஆனாலும்‌ அவரு 
டைய தாயாதிகளின்‌ கொடூரமான சொல்‌ அம்புகள்‌ லட்சுமி 
பாயின்‌ உடலைத்‌ துளைத்தன. அவளுக்கு பலத்த மன சங்கட 
த்தை உண்டாக்கின. இந்தப்‌ பந்துக்கள்‌ வீட்டில்‌ அடிமையைப்‌ 
போல லட்சுமிபாய்‌ எல்லா வேலைகளையும்‌ செய்தார்‌. 
சிறுவன்‌ கோவிந்தனும்‌ படிப்புடன்‌ எல்லா வீட்டு வேலை 
களையும்‌ செய்ய வேண்டியதாயிற்று. 


வீட்டுக்கு நீர்‌ கொண்டு வருதல்‌, கடைக்குப்‌ போய்‌ வருதல்‌, 
பளுவான சாமான்களைத்‌ தூக்கி வருதல்‌ போன்ற வயதுக்கு 
மீறிய வேலைகளை செய்யவேண்டிய கட்டாயம்‌ கோவிந்த 
னுக்கு ஏற்பட்டது. தாயார்‌ லட்சுமிபாய்க்கு இவையெல்லாம்‌ 
கொஞ்சம்கூட பிடிக்கவில்லை. என்ன செய்வது? தினமும்‌ 
மகனுக்கு பழைய சோறே போடவேண்டிய நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்‌ 
டது. இப்படி இருக்கையில்‌ ஒரு நாள்‌ ஒரு சம்பவம்‌ நடந்தது. 
அதுவே கோவிந்தனின்‌ வாழ்க்கையில்‌ திருப்புமுனை அல்லது 
படியாக இருந்தது. விதியின்‌ விளையாட்டு விசித்திரமானது. 
(தொடரும்‌. 

** ச்ரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


16-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 





ஹரிதாசர்களின்‌ சிந்தனை முத்துக்கள்‌ 





சுரர்கள்‌ நட்பு கிடைக்கட்டும்‌ 





ஸ்ரீபதியு நமகெ ஸம்பதவிபலி வா 
ணி பதியு நமகெ தீர்க்கா£யு கொட:லி UII 


சுரரகணவனு பொரெயெ விஷவ கண்ட“த:லிட்ட 
ஹர நித்ய நமகெ சஹாயகவாக“லி 
நரரொளுண்ணதவாத நித்யபோ“கங்களனு 
புருஹூத பூர்ண மாடிஸலி நமகெ ॥1॥ 


வினுதசித்தி ப்ரத£னு விக்னேஷ த£யதிரந்த 
நெனெத கார்யகளெல்ல நெரவேரிஸலி 
தினதினதி ஆஸ்வினிக“ளாபத்துகள களெது 
மனகெ ஹருஷவனித்து மன்னிஸலி ML AS ॥2| 


நிருத சுக்ஞானவன்னு ஈவ மத்வராய 
குருகளாஷீர்வாத நமகாகலி 
புரந்தரவிட்டலன கருணதிந்தலி சகல 
சுரரொலுமெ நமகெ சுஸ்திரவாகலி ॥3॥ 


இந்த கிருதியில்‌ மத்வ மதத்தின்‌ முக்கிய தத்வமான தேவதா 
தாரதம்யத்தை விளக்கியிருக்கிறார்‌ தாசர்‌. அவரோஹண கிரம 
த்தைப்‌ பின்பற்றி, ஆசார்ய மத்வரை குருவாக நிறுத்தி, பிறகு 
தாரதம்யத்தில்‌ வரும்‌ அனைத்து தேவதைகளின்‌ அருளையும்‌ 
வேண்டுகிறார்‌. தினமும்‌ பாராயணம்‌ செய்வதற்கு ஏற்றவாறு 
இருக்கும்‌ இந்தப்‌ பாடல்‌, சஜ்ஜனர்களுக்கு தாசர்‌ செய்த மிகப்‌ 
பெரிய உதவியாகும்‌. பகவந்தனிடம்‌ துவங்கி அனைவரின்‌ 
கருணையும்‌ நமக்கு இருக்கவேண்டும்‌ என்று நினைப்போம்‌. 


ஈகன்னட மூலம்‌: திரு.ஏ.பி.ஷாமாச்சார்‌, பெங்களூரு 





ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 17 





கேசவ நாமா 





ஷரணு ஷரணு - ஸ்ரீவியாசராஜர்‌ 








ஸ்ரீஹரியின்‌ ரூபங்கள்‌ / அவதாரங்கள்‌ எவ்வளவு? 1? 2? 10? 
24? 51? 100? 10007. அவற்றை எண்ணி முடிப்பதற்கு சாத்தியமே 
யில்லை. அந்த ரூபங்களை நான்‌ எண்ணிக்‌ காட்டுகிறேன்‌ 
என்று யாராவது கிளம்பினால்‌, கடலில்‌ இருக்கும்‌ நீர்த்துளி 
களை எண்ணி முடிக்கிறேன்‌ என்று கிளம்புவதைப்‌ போலவே 
இருக்கும்‌. 


வழிபாட்டிற்கு வசதியாக ஸ்ரீஹரியின்‌ ரூபங்களை நாம்‌ தசா 
வதாரங்கள்‌, கேசவாதி 24 ரூபங்கள்‌, அஜாதி 51 ரூபங்கள்‌ என 
வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம்‌. இந்த வகை / ரூபங்க 
ளைப்‌ பற்றி, அவற்றின்‌ சிறப்புகளைப்‌ பற்றி அனைத்து வேத 
இதிகாச கிரந்தங்களில்‌ சொல்லியிருப்பதைப்‌ போல, கன்னட 
ஹரிதாசர்களும்‌ நிறைய பாடியிருக்கின்றனர்‌. 


இந்தத்‌ தொடரில்‌ நாம்‌ பார்க்கப்போவது கேசவாதி 24 நாமங்‌ 
களைப்‌ பற்றி ஹரிதாசர்கள்‌ பாடிய பாடல்களை மட்டுமே. 
கேசவாதி 24 நாமங்கள்‌ என நாம்‌ சொல்வது - கேசவ, நாரா 
யண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, த்ரிவிக்ரம, வா 
மன, ஸ்ரீதர, ஹ்ருஷிகேச, பத்பனாப, தாமோதர, சங்கர்ஷண, 
வாசுதேவ, பிரத்யும்ன, அனிருத்த, புருஷோத்தம, அதோக்ஷஜ, 
நரசிம்ம, அச்யுத, ஜனார்த்தன, உபேந்திர, ஹரி, ஸ்ரீகிருஷ்ணா - 
இந்த ரூபங்களையே. இந்த ரூபங்களைப்‌ பற்றி பாடும்‌ பாடல்‌ 
களையே கேசவ நாமா: என்கிறோம்‌. 


பொதுவாக அனைவருக்கும்‌ தெரிந்த கேசவ நாமாவான கனக 
தாசரின்‌ பாடலின்‌ முதல்‌ வரி ஈச நின்ன சரண பஜனெ ஆசெ 
யிந்த மாடுவேனு தோஷராஷி நாஷமாடோ Mag கேசவ: 
என்பது. 'கேசவனே, ஈசனே, உன்‌ தாசனாகிய நான்‌ உன்‌ பாத 
கமலங்களைப்‌ பற்றி மிகுந்த ஆசையுடன்‌ பாடுவேன்‌, என்‌ 


18- ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 

வினைப்பயன்களால்‌ வரும்‌ துன்பங்களை அகற்றுவாயாக: 
என்று சொல்கிறார்‌ கனகதாசர்‌. இப்படியாக, ஒவ்வொரு ஹரி 
தாசர்களும்‌, ஒவ்வொரு கேசவ நாமங்களை, அந்தந்த ஹரி 
ரூபங்களை வணங்குவதால்‌ என்ன பயன்‌ / பலன்‌ கிடைக்கும்‌ 
என்பதையும்‌ தங்கள்‌ பாடல்களில்‌ விளக்கியிருக்கிறார்கள்‌. 


ஸ்ரீவியாசராஜர்‌, ஸ்ரீவாதிராஜர்‌ முதலான யதிகளும்‌, பின்னர்‌ 
வந்த ஹரிதாசர்களில்‌ பலரும்‌ இந்த கேசவ நாமங்களைப்‌ 
பற்றி கீர்த்தனைகள்‌, சுளாதிகள்‌, உகாபோகங்கள்‌ ஆகியவற்றை 
இயற்றியிருக்கின்றனர்‌. இந்தத்‌ தொடரில்‌ அவ்வாறான சுமார்‌ 
48 கேசவ நாம கீர்த்தனைகளை, அதன்‌ அர்த்தங்களோடு 
பார்க்கப்‌ போகிறோம்‌. ஹரிபக்தர்கள்‌ இந்த அனைத்து கேசவ 
நாமங்களையும்‌ பொருளோடு புரிந்து படித்து, கேசவாதி 24 
ரூபங்களின்‌ அருளைப்‌ பெறவேண்டும்‌ என்று அந்த ஸ்ரீஹரி 
யை வணங்குகிறோம்‌. 


1. - இயற்றியவர்‌: Mag 
ஷஒரணு ஷரணு IL] 


ஷரணு மத்ஸ்ய கூர்ம வராஹ 
நரஹரி வாமன பார்கவ 

ஷரணு ராக*வ கிருஷ்ண புத்தனெ 
ஷரணு கல்கி ரூபனே III 


நம்பிதெ நா நின்ன கேசவ 
நம்பிதெ நாராயண மாதவ 
அம்புஜாக்ஷ கோவிந்த விஷ்ணு 
சம்ப்ரமதி மதுசூதன ॥2| 


கருணதலி ரக்ஷிஸு த்ரிவிக்ரம 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 19 
வரத வாமன ஸ்ரீதர 
பரமபாவன ஹ்ருஷிகேஷனெ 
வரபத்மனாப தாமோதர ॥3| 


வாஸவார்ஜித சங்கருஷண 
வாசுதேவ ப்ரத்யும்னனெ 
ha அனிருத்த புருஷோத்தம 
நீ ஸலஹுவுத தோக்ஷஜ ॥4॥ 


BSE CET En நாரசிம்ஹ 
ச்யுத ஜனார்த்தனு பேந்த்ரனே 
சதுரவிம்ஷதி நாமதல்லிஹ 
சதுர ஹரி ஸ்ரீகிருஷ்ணனே |5| 


'ஷரணு' என்றால்‌ காப்பாற்றுபவன்‌, காப்பாற்றுவதற்கு தகுதி 
உள்ளவன்‌ என்று பொருள்‌. 'ஷரணாகத' என்றால்‌ தோல்வியை 
ஒப்புக்கொண்டு, தஞ்சம்‌ தேடி, அடைக்கலம்‌ போகிறவர்‌ என்று 
பொருள்‌. 


'ஷரணு' என்பதற்கு வந்தனம்‌ என்று கொண்டால்‌, அது நவ 
வித பக்தியில்‌ வரும்‌ வந்தனம்‌ என்று பொருள்‌ வருகிறது. 
தாஸ்யபாவம்‌ வேண்டும்‌ என்பது ஸ்ரீவியாசராயரின்‌ அபிப்பி 
ராயம்‌. “ஏசு காயங்கள களெது எம்பத்து நால்கு லக்ஷ ஜீவ 
ராஷியன்னு தாடி பந்த ஈ jr என்கிறார்‌ கனகதாசர்‌. பற்பல 
பிறவிகளில்‌ நாம்‌ செய்த பல செயல்களைக்‌ கடந்து, இறுதி 
யாக முக்திக்கு சாதனை செய்யக்கூடிய மனிதப்பிறவியை 
எடுத்திருக்கிறோம்‌. இத்தகைய சாதன-சரீரத்தை கொடுத்த 
வரான ஸ்ரீஹரிக்கு நாம்‌ எப்போதும்‌ நன்றியுடன்‌ சரணாகதராக 
இருக்கவேண்டும்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. 


1. ஸ்ரீஹரியின்‌ தசாவதாரங்களான மத்ஸ்ய, கூர்ம, வராக, 
நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, கிருஷ்ண, புத்த, கல்கி ரூபங்‌ 


20- ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 
களின்‌ ஐக்கிய சிந்தனையை செய்து அவரை வணங்க 
வேண்டும்‌. 


2. பிரம்ம-ருத்ராதிகளின்‌ தலைவனான கேசவ, தோஷங்களை 
போக்குபவரான நாராயண, லட்சுமிபதியான மாதவ, தாமரைக்‌ 
கண்களையுடைய கோவிந்த, மது தைத்யனைக்‌ கொன்ற 
விஷ்ணு மதுகதனனே, உன்னை நன்றாக அறிந்து, 
நம்புகிறேன்‌. 


3. த்ரிவிக்ரமனாக வளர்ந்த வாமனான நீ, ஸ்ரீதர மிகவும்‌ 
பவித்ரமான ஹ்ருஷிகேசன்‌, பத்பனாப, தாமோதரனான நீ, 
என்னை கருணையுடன்‌ காப்பாற்று. 


4. இந்திரனால்‌ வணங்கப்படும்‌ சங்கர்ஷணன்‌, மோட்சத்தைக்‌ 
கொடுக்கக்கூடிய வாசுதேவன்‌, பலசாலியான பிரத்யும்னன்‌, 
ஸ்ரீதேவிக்கு தலைவனான அனிருத்த, அனைவரிலும்‌ உத்தம 
மான புருஷோத்தமா, நித்யமுக்தனான அதோக்ஷஜ, என்‌ 
னைக்‌ காப்பாற்று. 


5. வேத வாக்கியங்களுக்கே சிக்காத நரசிம்ம, அழிவில்லாத 
அச்யுத, துர்ஜனர்களின்‌ எதிரி ஜனார்த்தன, உபேந்திர, 24 தத்வ 
ங்களுக்கு ஆதாரபூதனான 24 நாமங்களுடைய ஸ்ரீகிருஷ்ணனே, 
உன்னை சரணடைகிறேன்‌ என்கிறார்‌. 


பிரம்மாண்டம்‌ மற்றும்‌ பிண்டாண்டத்தில்‌ இருக்கும்‌ 24 ரூப 
ங்களின்‌ ஐக்கிய சிந்தனை, தசாவதார ரூபங்களுக்கும்‌ கேச 
வாதி ரூபங்களுக்கும்‌ அபேத சிந்தனை (இரண்டும்‌ ஒன்றே 
என்று அறிவது) செய்யவேண்டும்‌ என்று கூறுகிறார்‌ ஸ்ரீவியாச 
ராயர்‌. (தொடரும்‌. 

ஈகன்னட மூலம்‌: திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 21 





மாதாந்திர குறும்போட்டி 





யதி-த்ரயர்கள்‌ 





* கீழ்க்கண்ட 10 கேள்விகளுக்கான விடைகளை எங்களுக்கு 
வாட்சப்‌ அல்லது ஈமெயில்‌ மூலமாக தெரியப்படுத்தவும்‌. 

* தேர்ந்தெடுக்கப்படும்‌ இருவருக்கு புத்தகப்‌ பரிசு 
வழங்கப்படும்‌. 

* விடைகள்‌ வந்து சேர கடைசி தேதி: நவம்பர்‌ 1. 


1. ஸ்ரீபாதராஜரின்‌ ஏதேனும்‌ மூன்று கன்னட கிருதிகளின்‌ 
பெயர்களைக்‌ கூறவும்‌. 

2. ஸ்ரீபாதராஜரின்‌ வித்யா சிஷ்யரின்‌ பெயர்‌? 

3. தன்‌ பிருந்தாவனத்திற்காக முளபாகிலுவை ஸ்ரீபாதராஜர்‌ 
தேர்ந்தெடுக்கக்‌ காரணம்‌ என்ன? 

4. ஸ்ர்வியாசராஜரின்‌ மூன்று சம்ஸ்கிருத கிரந்தங்களின்‌ 
பெயர்களைக்‌ கூறவும்‌. 

5. ்ரீவியாசராஜர்‌ முக்யபிராண தேவரின்‌ சிலைகளை நிறுவக்‌ 
காரணம்‌ என்ன? 

6. ்ரீவியாசராஜரின்‌ முந்தைய அவதாரங்களாக்‌ 
கருதப்படுபவை எவை? 

7. ்ரீவியாசராஜரின்‌ உபாசனா மூர்த்தி எது? 

8. ்ரீவாதிராஜரின்‌ ஏதேனும்‌ மூன்று கன்னட கிருதிகளின்‌ 
பெயர்களைக்‌ கூறவும்‌. 

9. ்ரீவாதிராஜரின்‌ ஏதேனும்‌ மூன்று சம்ஸ்கிருத 
கிரந்தங்களின்‌ பெயர்களைக்‌ கூறவும்‌. 

10. ஸ்ரீவாதிராஜர்‌ பிருந்தாவனத்தில்‌ எவ்வளவு 
பிருந்தாவனங்கள்‌ உள்ளன? 








ஹரிதாச விஜயத்தைப்‌ பற்றி தயவு செய்து உங்கள்‌ நண்பர்‌ / 
உறவினர்களிடம்‌ அறிமுகம்‌ செய்யவும்‌. 











22-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 





ஹரிதாசர்களின்‌ புதிர்‌ கவிதைகள்‌ 





முன்னுரை 





ஹரிதாசர்களின்‌ படைப்புகளின்‌ ஒன்றான :முண்டி:கெ: 
என்பதைப்‌ பற்றிதான்‌ இந்தத்‌ தொடரில்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. 
amars சாகித்யத்தில்‌ 'முண்டிகெ' பதம்‌ என்பது ஒரு வகை. 
அதை புதிர்க்கவிதை' என்றும்‌ தோராயமாக கூறலாம்‌. ஒரு 
பொருளை நேரடியாகக்‌ கூறாமல்‌, மறைமுகமாக சில 
சங்கேதங்கள்‌ மூலம்‌ கூறும்‌ முறையே 'முண்டிகெ' ஆகும்‌. 
இதற்கு நிறைய அறிவுத்‌ திறமையும்‌, புராண ஞானமும்‌, சாதுர்‌ 
யமும்‌ தேவை. தாசர்கள்‌ ஏன்‌ அந்த உத்தியை உபயோகி 
த்தார்கள்‌ என்றால்‌ பரோக்ஷோ ப்ரியோ ஹி தே3வா: ப்ரத்ய 
க்ஷ த்‌3விஷா: என்கிற வேத வாக்கியத்தை அனுசரித்தே. 
அதன்‌ பொருள்‌ : ‘தேவதைகள்‌ மறைமுகமாக துதிப்பதையே 
விரும்புகிறார்கள்‌. நேரிடையாகக்‌ கூறுவதையல்ல'. எப்படி கற்‌ 
புள்ள மனைவி, தன்‌ கணவனுடைய பெயரை நேரிடையாகக்‌ 
கூறாமல்‌, மறைமுகமாகக்‌ கூறுவாளோ, அது போல. 


எடுத்துக்காட்டாக, கணவரின்‌ பெயர்‌ :நாகராஜன்‌' என்று 
இருந்தால்‌, “அரவரசன்‌' என்று மனைவி விளிம்புவாள்‌. அது 
போல, ஒரு யுக்தியை தாசர்கள்‌ சில கிருதிகளில்‌ கையாண்டு 
உள்ளார்கள்‌. பண்டிதர்களுக்கு அந்த கிருதிகள்‌ சவாலாக 
அமையும்‌. மண்டைக்கு (மூளைக்கு) வேலை கொடுப்பதால்‌ 
அவற்றிற்கு 'முண்டிகெ' என்று பெயர்‌ வந்ததாகக்‌ கூறுவார்கள்‌. 
ஆங்கிலத்தில்‌ இதை Quiz அல்லது Puzzle என்று அழைக்கலாம்‌. 
முண்டிகையை 'ஒகடுூ' என்றும்‌ ற ஹளெகன்னட' என்றும்‌ சிலர்‌ 
கூறுவார்கள்‌. 


எல்லா ஹரிதாசர்களும்‌ இந்த முண்டிகெயை தங்கள்‌ படைப்பு 
களில்‌ படைத்துள்ளார்கள்‌. ஆனால்‌, இதை ஸூ்புரந்தரதாசரும்‌, 
ஸ்ர்கனகதாசரும்‌ மிகவும்‌ அதிகமாக கையாண்டு உள்ளார்கள்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 23 
ஸ்ர்கனகதாசரின்‌ முண்டிகைகள்‌ மிகவும்‌ பிரசித்தம்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌ இருந்த பண்டிதர்களுக்கு அவர்‌ சிம்ம சொப்பன 
மாகவே விளங்கினார்‌. 'கனகன கெணகப்‌ பேடா, கெனகி திணு 
கப்‌ பேடா: (கனகதாசரை கிளற வேண்டாம்‌. கிளரி திண்டாட 
வேண்டாம்‌) என்று ஒரு வழக்கு மொழியே உண்டு. ஸ்ரீகனக 
தாசரின்‌ பல புதிர்‌ கவிதைகளுக்கு இன்றளவுகூட பதில்‌ 
கிடைக்கவில்லை. அவ்வளவு இரகசிய விஷயங்கள்‌ அதில்‌ 
பொதிந்துள்ளன. 


அந்த புதிர்‌ கவிதைகளில்‌ சிலவற்றை இந்த தொடரில்‌ பார்க்க 
லாம்‌. என்‌ அறிவிற்கு தோன்றிய பொருட்களை மட்டும்‌ கூறி 
யுள்ளேன்‌. அவைகளையே முடிவானது என்று கருதக்கூடாது. 
அவற்றில்‌ இன்னும்‌ பல பொருட்கள்‌ இரகசியமாகப்‌ பொதிந்து 
இருக்கின்றன. அவை வெட்ட வெட்ட வற்றாத தங்க சுரங்க 
ங்களைப்‌ போன்றதாகும்‌. (யதா மதி'தான்‌ நம்மால்‌ கூற 
முடியும்‌. 


முதலில்‌ தாசர்களின்‌ கிருதிகள்‌ மூலம்‌ (கன்னட மொழி) 
தமிழில்‌ கொடுத்திருக்கிறேன்‌. அடுத்து, அதன்‌ மேலோட்டப்‌ 
பொருள்‌ மட்டும்‌ கொடுத்துவிட்டு, அதற்கு அடுத்து, விளக்க 
மான பொருள்‌, இரகசிய அர்த்தங்கள்‌ என எனக்குத்‌ தெரிந்த 
வற்றை சொல்கிறேன்‌. அடுத்த இதழிலிருந்து ஒவ்வொன்றாகப்‌ 
பார்க்கலாம்‌. (தொடரும்‌. **க்ரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 








ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌ இதுவரை வெளியிட்டுள்ள 
24 தமிழ்ப்‌ புத்தகங்களில்‌ (+ Vedhanidhi appV) உள்ள மொத்த 
சொற்கள்‌ : 6,96,485. அனைத்து புத்தகங்களும்‌ amazon.in தளத்தில்‌ 
உள்ளன. “Tamil Haridasa' அல்லது சத்ய நாராயணன்‌ என்று தேடி 
னால்‌ கிடைக்கும்‌. Kindle Unlimited கணக்கு வைத்திருப்பவர்கள்‌, 
அனைத்து புத்தகங்களையும்‌ இலவசமாகவே படிக்கலாம்‌. 
இதைப்‌ பற்றிய மேலதிக தகவல்களுக்கு எங்களை தொடர்பு 
கொள்ளவும்‌. 








24-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 





ஹரிகதாம்ருதசாரக்‌ கட்டுரைகள்‌ 





ஐகன்னாத்தாசர்‌ 





கன்னட சாகித்யத்தின்‌ 1500 நீண்ட ஆண்டு வரலாற்றில்‌, ஹரி 
தாச சாகித்யத்தின்‌ பங்கு அளப்பரியது. சுமார்‌ 100க்கும்‌ மேற்‌ 
பட்ட ஹரிதாசர்கள்‌, பாடல்கள்‌ மூலமாக பக்தியை பரப்பியிரு 
க்கின்றனர்‌. இவர்கள்‌ பாடிய பாடல்கள்‌ இன்று வரைக்கும்‌ 
பக்தியை பரப்பிக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல்‌, அதனுடன்‌ 
மத்வ சாஸ்திரத்தையும்‌ (தத்வவாத) கன்னடத்தில்‌ மொழி 
பெயர்த்து வழங்கி வந்துள்ளது ஒரு சிறந்த செயலாகும்‌. 


கர்னாடக சங்கீதத்திற்கு ஹரிதாசர்களின்‌ பாடல்களின்‌ பங்கு 
மகத்தானது. அசாதாரணமானது. தாசர்களின்‌ பரம்பரை பெரும்‌ 
பாலும்‌ ஆவணப்படுத்தப்படவில்லை. அவர்களின்‌ பாடல்கள்‌ 
பொதுவாக வாய்வழியாகவே பரப்பப்பட்டு வந்தன. தலை 
முறை தலைமுறையாக கற்பிக்கப்பட்டு வந்துள்ளது. 


STAD த'யாயுக்த'ம்‌ து£ரீக்‌' ௬த' து'ராஷிஷம்‌ | 
ஹரிகதாம்ருதவக்தா'ரம்‌ ஜகன்னாத'ம்‌ கு“ரும்ப“ஜே | 
ஜலஜேஷ்ட நிபா'கா'ரம்‌ ஜக்‌தீ£'ஷ ப'தா“ஷ்ரயம்‌ | 
ஜகத்‌ *த'ல விக்‌2யாத'ம்‌ ஜகன்னாத' கு3ரும்ப'ஜே || 


மத்வமத சித்தாந்தங்களை கன்னடத்தில்‌ மொழிபெயர்த்தவர்‌ 
களில்‌ மிகச்‌ சிறந்தவர்‌ ஜகன்னாததாசர்‌, அவற்றை மிகச்‌ சரள 
மான மொழியில்‌ நமக்குக்‌ கொடுத்தவர்‌, அப்படிச்‌ செய்ததில்‌ 
பெரும்‌ வெற்றி கண்டவர்களில்‌, இவரது கீர்த்தி மிகப்‌ பெரி 
யது. 


ஸ்ரீபாதராஜரிடமிருந்து பிறந்து வளர்ந்த ஹரிதாச சாகித்யம்‌, 
வேகமெடுத்து புகழடைந்தது புரந்தரதாசர்‌ காலத்தில்‌. பிறகு 
சிறிது தேக்கம்‌. மறுபடி விஜயதாசர்‌ காலத்தில்‌ ஓடத்‌ துவங்கி. 





ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 25 
ஜகன்னாததாசர்‌ மூலமாக பெரும்‌ உச்சிக்குச்‌ சென்றது. 
புரந்தரர்‌ காலத்தில்‌ காவிய ரூபத்தில்‌ திகழ்ந்த கீர்த்தனைகள்‌ 
பின்னர்‌ சாஸ்திரங்களின்‌ மொழிபெயர்ப்பாக மாறியது. 


சிகலபரவியில்‌ விஜயதாசர்‌, உத்தனூரில்‌ கோபாலதாசர்‌, கல்‌ 
லூரில்‌ சுப்பண்ணதாசர்‌, அதவானியில்‌ திவான்‌ தம்மண்ண 
தாசர்‌, வேணிசோமபுரத்தில்‌ வியாஸதத்வக்ஞர்‌ ஆகியோர்‌ அப 
ரோக்ஷ ஞானிகளாகி, பெரும்‌ கெளரவம்‌ / மரியாதையைப்‌ 
பெற்று, பெரும்‌ புகழுடன்‌ திகழ்ந்த பொற்காலம்‌. தாச சதுஷ்ட 
யர்களில்‌ புரந்தரதாசர்‌, விஜயதாசர்‌, கோபாலதாசருடன்‌ நான்‌ 
காமவராக இருப்பவர்‌ ஜகன்னாததாசர்‌. 


லிங்கசகூரின்‌ பிராணேஷதாசர்‌ (பிராணேசவிட்டலா,, கர்ஜகி 
தாசப்பா ஸ்ரீதவிட்டலா), ஹுண்டேகாரதாசர்‌ ஸ்ரீசவிட்டலற௱, 
மானாமதுரேதாசர்‌ (வெங்கடேசவிட்டலா), சிக்கோடி ஆசார்யரு 
(சிரிவத்ஸ அங்கிதத்தைப்‌ பெற்றவர்‌) என ஜகன்னாததாசருக்கு 
27 பேர்‌ சிஷ்யர்களாக இருந்தனர்‌. 


இவரைப்‌ பற்றிய அதிக தகவல்கள்‌ இவரின்‌ சிஷ்யர்களின்‌ 
பாடல்கள்‌ / புத்தகங்களிலிருந்து கிடைக்கின்றன. தொட்ட 
பெல்லாபுரத்துக்‌ கவி ராகவேந்திர தாசர்‌ சொல்லியதைப்‌ 
போல, ஜகன்னாததாசர்‌ தம்‌ தந்தை நரசிம்மதாசரை இரு 
பாடல்களில்‌ புகழ்ந்து பாடியுள்ளார்‌. தாய்‌, தாத்தா அவர்களின்‌ 
பெயர்களையும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


புரந்தரதாசரிடமிருந்து கனவில்‌ அங்கிதம்‌ பெற்று, நரசிம்ம 
தாசர்‌ (ஜகன்னாததாசரின்‌ தந்தை) என்று புகழ்பெற்றார்‌. ஹரி 
பக்தியில்‌ தன்னை அர்ப்பணித்துக்கொண்டவர்‌, சங்கீதத்தில்‌ 
விற்பன்னர்‌, ஸ்ரீராகவேந்திர மடத்தின்‌ ஸ்ரீசுமதீந்திர தீர்த்தரிடம்‌ 
(இவர்‌ கந்தர்வ அம்சம்‌ கொண்டவர்‌ எனக்‌ கருதப்படுகிறது) 
பாடம்‌ படித்தவர்‌. 50 ஆண்டுகள்‌ இடைவிடாமல்‌ திருப்பதி 
யாத்திரையைச்‌ செய்தவர்‌. சாத்விக நடையைக்‌ கொண்ட 
வரான இவருக்கு, ஸ்வாமிகள்‌, கருடவாகன ஸ்ரீலட்சுமி 


26-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 

நரசிம்ம பிரதிமையை அருளினார்‌. அவருக்குக்‌ கிடைத்த 
மரியாதை, படித்த அறிஞர்களின்‌ புகழ்மாலைகள்‌ ஆகியவை 
ஜகன்னாததாசரின்‌ பாடல்களிலிருந்து தெரிகின்றது. ராய்ச்சர்‌, 
மான்வி தாலுகா, ப்யாகவாட கிராமம்‌, ஹரிபக்தரான தந்தை 
நரசிம்மாச்சார்‌, தாய்‌ லட்சுமிபாய்‌ 1659ல்‌ கீலக நாம சம்வத்‌ 
ஸரம்‌ சிராவண மாதம்‌ திவிதியை (கிபி 1728 ஜுலை 27ம்‌ 
தேதி) அன்று ஜகன்னாததாசர்‌ பிறந்தார்‌. இயற்பெயர்‌ ஸ்ரீ 
னிவாசன்‌. ஹரிமயம்‌ நிறைந்த சூழலில்‌ வளர்ந்தார்‌. 
வரதேந்திர தீர்த்தரிடம்‌ வேதாந்தம்‌, வியாகரணம்‌, தர்க்கம்‌, 
மீமாம்சம்‌ ஆகியவற்றைக்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. 


அனைத்து சாஸ்திரங்களையும்‌ கற்றவர்‌, சாஸ்திரங்கள்‌ சொல்‌ 
வதை பின்பற்றுபவர்‌, பரம வைஷ்ணவர்‌, தேவையற்ற 
அரட்டைகளை விட்டவர்‌, எப்போதும்‌ ஹரிதியானத்தில்‌ 
இருப்பவர்‌ என்று ஜனார்த்தன விட்டலர்‌ கூறுகிறார்‌. தாசரின்‌ 
கல்வியறிவு, பாண்டித்யம்‌ மிகவும்‌ அசாதாரணமானது. வியாச 
ராஜர்‌, ராகவேந்திரர்‌ ஆகியோர்‌ மரியாதை பெற்ற சபைகளில்‌ 
இவரும்‌ நற்பெயர்‌ பெற்று ராஜமரியாதையைப்‌ பெற்றார்‌. பல 
விருதுகளையும்‌ பெற்றார்‌. 


சாஸ்திர மீமாம்சங்களை எந்நேரமும்‌ படித்துக்‌ கொண்டே 
யிருந்து அதன்மூலம்‌ மிகப்பெரிய பண்டிதர்‌ ஆனார்‌. யஜு 
சாகா, விஸ்வாமித்ர கோத்திரத்தில்‌ ராமாசார்யரின்‌ மகளான 
தாமரசம்மா என்பவருடன்‌ மணம்‌ புரிந்தார்‌. தாமோதர தாசர்‌, 
திம்மண்ண தாசர்‌ என்று இரு மகன்கள்‌. அவரது வீடே குரு 
குலமாக இருந்தது. பற்பல சிஷ்யர்களுக்கு சாப்பாடு, தங்கும்‌ 
இடம்‌ என அனைத்து வசதிகளுடன்‌ கல்வி புகட்டலைச்‌ 
செய்த சிறந்த குலத்தவர்‌. எவ்வளவோ விருதுகளைப்‌ பெற்று 
என்ன பயன்‌? ஒரு சிறிய பொய்‌ சொன்னதில்‌, க்ஷயரோகம்‌ 
(வயிற்றுவலி) துவங்கியது. ஸ்ரீஹரியிடம்‌, ஜீவோத்தமரிடம்‌ 
முறையிட்டார்‌. பின்‌ விஜயதாசரிடம்‌ சரணடைந்தார்‌. தன்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 27 
வலியைத்‌ தீர்க்குமாறு வேண்டினார்‌. உத்தனூரில்‌ கோபால 
தாசரிடம்‌ போகுமாறு உத்தரவு கிடைத்தது. அங்கு அவருக்கு 
பிரச்னைக்கான தீர்வும்‌ கிடைத்தது. 


கணபதியின்‌ அம்சம்‌ என்று கருதப்படும்‌ கோபாலதாசர்‌, மிக 
வும்‌ இளகிய மனதுடன்‌ இரண்டு சோளரொட்டியை தன்வந்திரி 
மந்திரத்தால்‌ ஜெபித்து பிரசாதமாகக்‌ கொடுத்தார்‌. 'என்ன பின்‌ 
னப கேளோ தன்வந்திரி தயமாடோ என்று தன்வந்திரியிடம்‌ 
வேண்டினார்‌. “tum இவ கேவல, பன்ன படிசுவ 
ரோகவன்னு மோசன மாடி சென்னாகி பாலிசுவரோ, கருணி. 
ஆதரிஸி இவகெ தவபாத தியாவனித்து சாதுகளொளகிட்டு 
மோத கொடு சர்வதா என்று வேண்டினார்‌. அவரது 40வது 
வயதில்‌ வந்த அப-ம்ருத்யுவைப்‌ (தீராத வயிற்றுவலியை) 
போக்கி, தனது ஆயுளிலிருந்து 40 ஆண்டுகள்‌ & 10 நாட்களை 
தானம்‌ செய்த மகானுபாவர்‌, கோபாலதாசர்‌. “அபம்ருத்யு 
வன்னுதரிதெ என்று விஜய தாசரைக்‌ கொண்டாடுகிறார்‌. 
'ரதுன தொரகிதல்லா எனகொந்து ரதுன தொரகிதல்லா, என்ன 
ஜென்ம பவித்ரவாயிது. குருவின்‌ கருணையைப்‌ பெற்று இவர்‌ 
ஜகன்னாததாசர்‌ ஆனதற்கு இந்த சம்பவமே காரணம்‌. 
பண்டரிபுரத்தில்‌ சந்திரபாகா நதியில்‌ குளிக்குமாறு ஆணை 
வந்தது. அப்படி குளிக்கும்போது, வந்த ஒரு கட்டையில்‌ தேவ 
நாகரி எழுத்தில்‌ ஜகன்னாதவிட்டலா என்று எழுதியிருந்தது. 
அதையே தனது அங்கிதமாக ஏற்று உடனே விட்டலய்யா 
விட்டலய்யா தடிகோடி நிபகாய ஜகன்னாத விட்டலய்யா: 
என்றவாறு பாடி ஆடினார்‌. 


சாட்சாத்‌ ஜகன்னாதவிட்டலனிடமிருந்தே அங்கிதத்தைப்‌ 
பெற்று, அந்த விட்டலனை நகத்திலிருந்து துவங்கி முழுவது 
மாக அற்புதமாக வர்ணித்து பாடல்களைப்‌ பாடினார்‌. 'அபரோக்‌ 
ஷானுபூதியைக்‌ (அவருள்‌ நிலைத்திருக்கும்‌ பிம்பரூபி பரமா 
த்மா) குறித்து பாடல்கள்‌ பற்பல மழைபோல வரத்துவங்கின. 
பிறகு ஸ்ரீனிவாசாச்சார்‌ 80 ஆண்டு கால முழு வாழ்க்கையை 
வாழ்ந்தார்‌. 81 ஆண்டுகள்‌ மற்றும்‌ 10 நாட்கள்‌ ஆயிற்று. பிறகு 


28-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 
இறைவனடி சேர்ந்தார்‌. ஸ்ரீதவிட்டலரின்‌ பாடலே இதற்கு 
சாட்சி. 


'சிரிபதிய ஸ்மரிஸி ஹரிபுரகெ ஹருஷதலி ஹரிஹர நவமி 
யந்து ஹரியெ பரனெந்தெனுதலி' என்று வர்ணிக்கிறார்‌. மூலா 
நட்சத்திரம்‌, பாத்ரபத சுத்த நவமி, ஞாயிற்றுக்‌ கிழமையன்று 
ஜகன்னாததாசர்‌ இறைவனடி சேர்ந்தார்‌ என்று அபினவ 
ஜனார்த்தன விட்டலர்‌ சொல்கிறார்‌. இன்றும்‌ அவர்‌ விட்டில்‌ 
இருக்கும்‌ கம்பத்தில்‌ தூணில்‌) நிலைத்திருந்து, தன்‌ பக்தர்கள்‌ 
அனைவருக்கும்‌ அருள்‌ பாலிக்கிறார்‌ என்பது அனைவரின்‌ 
நம்பிக்கை. 


தாசரின்‌ வீடு இன்றும்‌ கோயிலாக இருக்கிறது. அவரது வம்ச 
த்தினர்‌ அங்கேயே இன்னும்‌ இருக்கின்றனர்‌. தாசர்‌ பூஜித்து 
வந்த சாலிக்கிராமம்‌, துளசி பிருந்தாவனம்‌, அவர்‌ பயன்‌ 
படுத்திய பாதுகை ஆகியவை இன்றும்‌ உள்ளன. வரதா நதி 
தீரத்தில்‌ இருக்கும்‌ ஹொஸரித்தியில்‌ ஹரிகதாம்ருதசார 
த்தை எழுதி முடித்தார்‌ என்று சொல்கின்றனர்‌. 


ராணி லட்சுமம்மா இவரை கெளரவப்படுத்தி பல்லக்கு 
ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. அது இன்றும்‌ இருக்கிறது. ஷிவமொ 
க்கா கும்ஸி தாசர்‌ கொடுத்த கோர்க்கல்லு (தாசரு கட்டே) 
இன்றும்‌ பூஜிக்கப்பட்டு வருகிறது. அவர்‌ அங்கு தங்கிய இடம்‌ 
! வீடு இன்றும்‌ இருக்கிறது. தொட்டபெல்லாபுரத்தில்‌ அவ்வப்‌ 
போது வந்து போய்க்கொண்டிருந்த கிருஷ்ணராயரின்‌ விட்டில்‌, 
முத்துமோகனவிட்டலா என்ற பாண்டூரங்கனை நிறுவி 
யிருக்கிறார்கள்‌. (தொடரும்‌) 

கன்னட மூலம்‌: ககவரத்வஜ விட்டலதாசர்‌, பெங்களூரு 








ஹரிதாச சாகித்யத்தைப்‌ பற்றி ஏதேனும்‌ கேள்விகள்‌ / 
சந்தேகங்கள்‌ இருந்தால்‌ தெரியப்படுத்தவும்‌. தகுந்த 
பதில்களைத்‌ தர முயல்வோம்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 29 





ஹரிதாசர்களின்‌ புண்ணிய தினங்கள்‌ 





ராதனை 
தட்‌ ஆஸ்விஜ & கார்த்திக மாதங்களில்‌ 











* ஆஸ்விஜ சுத்த சப்தமி - ஸ்ரீபிராணேஷ தாசர்‌ - லிங்கசுகூர்‌ 
* ஆஸ்விஜ பகுள ப்ரதமை - ஸ்ரீகுருஜகன்னாத தாசர்‌ - 
கெளதலம்‌, ராய்ச்சூர்‌ 

* கார்த்திக சுத்த தசமி - ஸ்ரீவிஜயதாசர்‌ - சிப்பகிரி / 
சிக்கலபரவி 

* கார்த்திக UGM சதுர்தசி - ஸ்ரீமுத்துமோகனதாசர்‌ - 
தொட்டபல்லாபுர 

* கார்த்திக அமாவாசை - ஸ்ரீமஹிபதி தாசர்‌ - காகிண்டிகி 





ஹரிதாச விஜயம்‌ 
சந்தா விவரம்‌ (36 பக்கங்கள்‌) 
1 ஆண்டுக்கு ரூ.200/- 3 ஆண்டுகளுக்கு ரூ.500/- 
5 ஆண்டுகளுக்கு ரூ.900/- 10 ஆண்டுகளுக்கு ரூ.1700/- 








வங்கியில்‌ சந்தா செலுத்தினால்‌, அதன்‌ விவரத்துடன்‌, 
உங்கள்‌ முகவரியை, மின்னஞ்சல்‌ செய்யவும்‌ 





வங்கி விபரம்‌: 
Sathya Narayanan 
ICICI Bank - Savings account 
Alc. No. 000101043177. IFSC: ICICO000001 
Cenotaph Road Branch, Chennai 18 








ஹரிதாச விஜயம்‌ சந்தா செலுத்துபவர்களுக்கு ஒரு புத்தகம்‌ 
இலவசமாக அனுப்புகிறோம்‌. இப்புத்தகம்‌ கிடைக்காதவர்கள்‌ 
எம்மைத்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 














30-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 





மனப்பாடப்‌ பகுதி 





பகவந்தனின்‌ ரூபங்கள்‌ 





* இந்தப்‌ பகுதியில்‌ வரும்‌ விஷயங்களை அனைத்து ஹரி 
பக்தர்களும்‌ கண்டிப்பாக நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

* இதற்கான விளக்கங்கள்‌ / ஆதாரங்கள்‌ வேறு பகுதியில்‌ 
வந்தாலும்‌, இங்கு இவை சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளன. 

* சாலிகிராம பூஜையின்போது பிற சமயங்களிலும்கூட, இந்த 
பொருட்களில்‌ இவ்வளவு ஸ்ரீஹரியின்‌ ரூபங்கள்‌ இருக்கின்றன 
என்று நினைத்து அவரை வணங்க வேண்டும்‌. 









































சாலிகிராமம்‌ 553 ரூபங்கள்‌ 
பிரதிமைகள்‌ / கடவுளர்‌ சிலைகள்‌ 513 
பூஜையில்‌ பயன்படுத்தப்படும்‌ 52114 
உபகரணங்கள்‌ (பாத்திரங்கள்‌) 

தண்ணீர்‌ 24 
ஒவ்வொரு துளசி இதழிலும்‌ 5317 
பூக்களில்‌ 161 
விளக்குகளில்‌ 13 
சந்தனம்‌ 403 
பால்‌ 354 
நெய்‌ 21 
வெல்லம்‌ 5101 
பழங்களில்‌ 2825 








= ஆதாரம்‌ : ஹரிகதாம்ருதசாரம்‌ 








இந்த இதழைப்‌ பற்றிய தங்களது மேலான கருத்துகளை வாட்‌ 
சப்‌, SMS, மின்னஞ்சல்‌ மூலமாகவோ அல்லது தொலைபேசி 
யில்‌ அழைத்தோ கட்டாயம்‌ சொல்லுங்கள்‌. 














ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 31 





பகவத்கீதை 





கீதா சாரம்‌ - ஸ்ரீவியாசராஜர்‌ 





ஆசார்யரின்‌ பிரம்மசூத்ர பிரஸ்தானத்திற்கு வியாசராஜர்‌ இயற்‌ 
றிக்‌ கொடுத்த பரிசு - தாத்பர்ய சந்திரிகா. அதேபோல, கீதா 
பிரஸ்தானத்திற்கு கீதாசாரம்‌ - 18 நுடிகளைக்‌ கொண்ட ஒரு 
சிறிய கிருதி. கிருஷ்ண கீதையின்‌ 700 ஸ்லோகங்கள்‌ இருந்‌ 
தால்‌, கீதா சாரத்தில்‌ ஒன்பது ஸ்லோகம்‌, ஒன்பது நுடி மற்றும்‌ 
ஒரு பல்லவி அவ்வளவே. ஹரிதாச சாகித்யத்தில்‌ ஒன்றான 
வ்ருத்த நாமாவில்‌, கீதோபதேசத்தை கன்னடத்தில்‌ மொழி 
பெயர்த்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌ ஸ்ரீவியாசராஜர்‌. 


கேளய்யா என மாது பார்த்தஃனே, கீததர்த்தசனே (ப) 
சொல்வதே கேட்பதற்காகத்தான்‌ என்றால்‌, ஒவ்வொரு நுடி 
யிலும்‌ சொல்லப்பட்டிருப்பதை கவனத்துடன்‌ கேட்க வேண்டும்‌ 
என்பது வியாசராஜரின்‌ அபிப்பிராயம்‌. பார்த்தனே என்றால்‌ 
பொதுவாக அர்ஜுனன்‌ எனலாம்‌. ஆனால்‌ இங்கு, ஸ்ரவண, 
மனன, நிதித்யாஸன என்று மூன்று வழிகளிலும்‌ நல்லவற்றை 
அறிந்துகொள்பவர்கள்‌ அனைவருமே பார்த்தன்‌ எனப்படு 
கின்றனர்‌. கீதார்த்தவ என்றால்‌ பகவத்கீதை. மற்ற அனைத்து 
கீதைகளைவிட, பகவத்கீதை, முக்திக்கு வழிகாட்டியாக 
இருக்கிறது என்று பொருள்‌. 


ஸ்லோகம்‌: 

கு!ருக்ஷேத்ரதி: என்னவரு பாண்டவரு 

பேளோ சஞ்சய ஏனு மாடுவரு கூடி 

கேளய்ய அரசனே நோடி: பாண்டவர 

சேனா மாதாடித நின்ன சுத த்*சரோணகி£ந்து: ||1 


பத: 
கேளி தா: பார்த்தனு GGS | ரணத:லி சந்த: | 
கா£ண்டீ£வ கரதூண்ட | 





32-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 

அச்யுத: பிடி ரத: நடெ”முந்தா? | பஹுத்‌*வரதி*ந்த? நோடூ*வெ 
| நேத்ரதி*ந்த* || 

SBU கூட: யாகெந்தா? | யுத்த* ஸாகெந்த | 
பிக்ஷவெ சுக2வெந்தா? | 

குந்திஸுத: ஈ மாது உசித:ல்ல | நினகிது: ஸல்ல | 

பிடி கா£ண்டீ£வ பி:ல்ல ||1 


வேதவியாஸர்‌ மற்றும்‌ ஸ்ரீகிருஷ்னனின்‌ அருளால்‌ திவ்ய 
த்ருஷ்டியைப்‌ பெற்ற சஞ்சயன்‌, மகாபாரத யுத்தத்தின்‌ மொத்த 
விஷயங்களையும்‌ திருதராஷ்டிரனுக்கு விளக்குகிறான்‌. பகவத்‌ 
கீதையின்‌ முதல்‌ ஸ்லோகத்தின்‌ விளக்கத்தைப்‌ போலவே 
இருக்கிறது, கீதா சாரத்தின்‌ முதல்‌ ஸ்லோகமும்‌. 


அர்ஜுனன்‌ கேட்டுக்‌ கொண்டதால்‌, ஸ்ரீகிருஷ்ணன்‌ ரதத்தை 
இரு சேனைகளுக்கு நடூவே கொண்டு நிறுத்தினான்‌. தன்‌ உற 
வினர்களை எதிர்ப்படையில்‌ கண்ட அர்ஜுனன்‌ கவலை கொள்‌ 
கிறான்‌. 'போர்‌ வேண்டாம்‌. நான்‌ சன்யாசம்‌ பெற்று, பிட்சை 
பெற்று வாழ்ந்து விடுகிறேன்‌' என்றான்‌. 'மகா பாரதப்‌ போரில்‌ 
இறந்து போகவேண்டியவர்களை, (பிறகு வேறொரு நாளில்‌) 
நான்‌ எப்படியும்‌ கொல்லப்‌ போகிறேன்‌. நீ ஒரு காரணம்‌ 
மட்டுமே. ஆகையால்‌, நீ இப்படி சொல்வது உனக்கு சரியல்ல. 
உன்‌ காண்டீபத்தைப்‌ பிடி. போர்‌ செம்‌' - என்றார்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌. 


ஸ்லோகம்‌: 

பா:ல்ய யெளவன முப்புதான தே$ஹதூல்லி | 
இந்தா: Crama: மோஹ மத்யாகி'ல்லி || 
காய்து கொல்லுவ நானு இருதிரலு இல்லி | 
பில்லு பிடிசது£ கீர்த்தி MALE லோகதல்லி ||2 


பத: 
ஷஸ்த்ரதிந்தஞ்ஜிகெயில்ல ஜீவக்கெ | ஈ தேஹக்கெ | 
பாவக:ன தாஃஹக்கெ | 


ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 33 
உத:கக:ளிந்த வேதனெயாகெ | ஈ ஜீவக்கெ | மாருதன 
ஷோஷக்கெ | 
நித்ய ICU HW தா ஜீவன | ஸனாதன | வஸ்த்ரத்ஹாங்கெ: 
ஈ தானுவு | 
ஆதா:வு Gurame நினக:ய்யா | நனகி'ல்லய்யா | அத நா 
பல்லெனய்யா ||2 


பால்யம்‌, யெளவனம்‌, மூப்பு ஆகியவற்றை அனுபவிப்பது 
ஜீவன்‌ மட்டுமே. ஜடமான இந்த தேகமல்ல. அதற்கே CIAM 
505 என்று சொல்லாமல்‌ 'தேஹதல்லி' என்று சொல்லி 
யிருக்கிறார்‌. தற்காலிகமான இந்த தேகத்தின்‌ மேல்‌ மோகம்‌ / 
ஆசை வைக்கக்கூடாது. சர்வதந்த்ர ஸ்வதந்த்ரனான ஸ்ரீஹரி 
யே அனைவரையும்‌ கொல்பவன்‌ ஆகையால்‌, அர்ஜு னன்‌ ஒரு 
காரணம்‌ மட்டூமே. அவரின்‌ சொல்படி, காண்டீபத்தைப்‌ பிடித்து 
போர்‌ புரிந்து உலகத்தில்‌ புகழைப்‌ பெற்றான்‌. முக்கிய கதா 
பாத்திரமான பகவந்தனே அனைத்தையும்‌ நடத்துபவன்‌, அனை 
த்திற்கும்‌ காரணமானவன்‌ என்று இந்த ஸ்லோகம்‌ 
உணர்த்துகிறது. 


அனைத்து வேதனைகளும்‌ பஞ்சபூதங்களால்‌ ஆன இந்த சரீரத்‌ 
திற்கு மட்டுமே. ஜீவனின்‌ ஸ்வரூபத்திற்கு அழித்தல்‌, உடைத்‌ 
தல்‌, எரித்தல்‌ என்று எதுவும்‌ பொருந்துவதில்லை. ஜீவனின்‌ 
ஸ்வரூபம்‌ நித்யமானது. அதற்கு மரணத்தால்‌ எதுவும்‌ ஆவ 
தில்லை. ஆகையால்‌, இந்த தேகமானது பழைய ஆடையை 
துறந்து புதிய ஆடையை அணிவதுபோல, வரும்‌, போகும்‌. 
இந்த நிலை ஜீவராசிகளுக்கு மட்டுமே தவிர, பகவந்தனுக்கு 
இல்லை. :அத நா பல்லேனய்யா: என்று சொல்வது, ஜீவ-ஈச 
பேதத்தை வெளிப்படுத்துகிறது. 4 லட்ச ஜீவராசிகளைத்‌ 
தாண்டி வந்த இந்த தேகத்தைப்‌ பற்றி பகவந்தன்‌ முழுவது 
மாக அறிந்திருக்கிறான்‌. ஆனால்‌, ஜீவனுக்கு அதைப்‌ பற்றிய 
அறிவு இருப்பதில்லை. (தொடரும்‌) 

**ப்ராணேஷ கேசவ தாசர்‌, பெங்களூரு 


34-ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 





மாதாந்திர பேச்சுப்போட்டி 





ஸ்ரீபுரந்தரதாசர்‌ 








இந்த மாத பேச்சுப்‌ போட்டிக்கான தலைப்பு 
ஸ்ரீபுரந்தரதாசரின்‌ வாழ்க்கை, மகிமைகள்‌ மற்றும்‌ கிருதிகள்‌. 


* 8 முதல்‌ 10 நிமிடங்கள்‌ வரை, எந்தக்‌ குறிப்பையும்‌ 

பார்க்காமல்‌ பேசவேண்டும்‌. தமிழ்‌, ஆங்கிலம்‌, மராத்தி, 

கன்னடம்‌ - இதில்‌ ஏதாவது ஒரு மொழியில்‌ பேசலாம்‌. 

*நீங்கள்‌ பேசுவதை விடியோ எடுத்து: 

- வாட்சப்பில்‌ நேரடியாக எங்களுக்கு அனுப்பலாம்‌, அல்லது 
யூட்யூப்‌ அல்லது ஃபேஸ்புக்கில்‌ ஏற்றி, அதற்கான 

இணைப்பை எங்களுக்கு அனுப்பலாம்‌, அல்லது 

- வாட்சப்‌ விடியோ கால்‌ செய்து நேரடியாக பேசலாம்‌. 

* இந்த விடியோ எங்களால்‌ வேறு யாருக்கும்‌ / வேறு எங்கும்‌ 

பகிரப்படாது. 

: பேசுபவர்‌ பெயர்‌, இதழ்‌ உறுப்பினர்‌ எண்‌ ஆகிய 

தகவல்களுடன்‌, நவம்பர்‌1ம்‌ தேதிக்குள்‌ அனுப்பவேண்டும்‌. 

* தேர்ந்தெடுக்கப்படும்‌ இருவருக்கு புத்தகப்‌ பரிசு வழங்க 

ப்படும்‌. 








ஹரிதாச விஜயத்திற்கு அதிக உறுப்பினர்களை சேர்க்கும்‌ எண்‌ 
ணத்தில்‌, இந்தப்‌ பத்திரிக்கையின்‌ முதல்‌ இதழை மட்டும்‌ இல 
வச PDF வடிவில்‌ கொடுக்கத்‌ திட்டமிட்டுள்ளோம்‌. வாட்சப்‌ / 
ஃபேஸ்புக்கில்‌ கிடைக்கப்‌ பெறாதவர்கள்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 
அந்த PDF உங்கள்‌ நண்பர்கள்‌ / ஹரிபக்தர்களுக்கு அனுப்பி, 
அவர்களையும்‌ தமிழில்‌ நடக்கும்‌ இந்த தத்வ பிரசாரத்தில்‌ பங்‌ 
கேற்கச்‌ சொல்லுமாறு கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 











'Jagannatha Kesava' Youtube Channel& Subscribe செய்து, ஹரிதாச 
விஜயம்‌ குறித்த மேலும்‌ பல தகவல்களைப்‌ பெறவும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 - 35 





சிரியர்‌ ஐகன்னாத கேசவ்‌ சத்ய நாராயணனின்‌ 
குரு பரம்பரை 





உ ஸ்ரீமன்‌ மத்வாசார்யர்‌ 
௨. ஸ்ரீவியாசராயர்‌ 
உ ஸ்ரீபுரந்தரதாசர்‌ 
௨. ஸ்ரீவிஜயதாசர்‌ 
௨. ்ரவேணுகோபாலவிட்டலதாசர்‌ 
(பங்கநாமத திம்மண்ண தாசர்‌) 
௨. ஸ்ரீவியாசவிட்டலர்‌ (கல்லூர்‌ சுப்பண்ணாச்சார்‌) 
உ ஸ்ரீரகுபதிவிட்டலதாசர்‌ 
(வைராக்யசாலி திம்மண்ணதாசர்‌) 
௨. ஸ்ரீ்பூவராகரகுபதிவிட்டலதாசர்‌ (கெம்பாலி தாசாசார்யர்‌) 
௨. ஸ்ரீ்ரீபதிவிட்டலதாசர்‌ (கத்வலி ஸ்ரீபதிதாசர்‌) 
உ ஸ்ரீதந்தெரீபதிவிட்டலதாசர்‌ 
(ஹரபனஹல்லி வெங்கட்தாசர்‌) 
௨. ஸ்ரீநிதிவிட்டலதாசர்‌ (SUS அண்ணய்யாச்சார்‌) 
௨. ஸ்ரீவரவிட்டலதாசர்‌ (செளதி ராமசந்திரப்பா) 
௨. ஸ்ரீமுத்துமோகனவிட்டலதாசர்‌ 
(தொட்டபெல்லாபுர ராகவேந்திர தாசர்‌) 
௨. ஸ்ரீதந்தெமுத்துமோகனவிட்டலதாசர்‌ 
(பரமப்ரிய சுப்பராய தாசர்‌, தேவராயனதுர்கா, தும்கூர்‌) 
௨. ஸ்ரீகுருகோவிந்தவிட்டலதாசர்‌ 
(திரு ம.ஈ.கோவிந்த ராவ்‌, மைகரு) 
௨. ஸ்ரீஜாம்பவதிப்ரியவிட்டலதாசர்‌ 
(திரு.ஹரதி பிரகலாதாச்சார்‌, பெங்களூரு) 
e ஜகன்னாதகேசவ (சத்ய நாராயணன்‌) 








= ஸ்ரீ விஜயதாசரின்‌ காலத்திலிருந்து தடையின்றி தொடர்ந்து 
வரும்‌ ஹரிதாச பரம்பரை இது. 








36- ஹரிதாச விஜயம்‌ - அக்டோபர்‌ 2019 





ணி A 





ஸ்ரீ புரந்தரதாசர்‌ 








If Undelivered, please | To: 
return to: 

Sathya Narayanan, 
380, 2A Main,16th 
Cross 

JP Nagar 4th Phase 
Bengaluru 560078 











ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 1 


ஹரிதாச விஜயம்‌ 


மாத இதழ்‌ 
Haridasa Vijayam - Monthly 


மலர்‌ 1 + நவம்பர்‌ 2019 = இதழ்‌ 2 











ஸ்ரீகனகதாசர்‌ 


2-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 
ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, பெங்களூரு 
இதுவரை வெளியாகியுள்ள புத்தகங்கள்‌ 


1. ஸ்ரீஹரியின்‌ 40 அவதாரங்கள்‌. 352 பக்கங்கள்‌. ரூ.200 

2. பஞ்ச பரிசுத்த தேவதைகள்பரசுக்ல த்ரயர்கள்‌) 290 பக்‌. ரூ150 
3. தந்தெமுத்து மோகனதாசர்‌ (பரமப்ரிய சுப்பராய தாசர்‌. 270 
பக்கங்கள்‌. ரூ.150 

. ஸ்ரீசத்யவீர்‌ தீர்த்தர்‌. 64 பக்கங்கள்‌. ரூ.40 

5. ஸ்ரீசத்யபோத தீர்த்தர்‌. 164 பக்கங்கள்‌. ரூ.70 

6. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. 216 பக்கங்கள்‌. ரூ.110 

7. மத்வகதாம்ருதம்‌. 200 பக்கங்கள்‌. ரூ.100 

8. இந்தா குருகள காணேனோ. 48 பக்கங்கள்‌. ரூ.30 


A 


e-books (மின்‌ புத்தகங்கள்‌) 





இன்னும்‌ அச்சிற்கு வராத நமது 24 தமிழ்ப்‌ புத்தகங்கள்‌, மின்‌ 
புத்தகங்களாக அமேசான்‌ தளத்தில்‌ கிடைக்கின்றன. Amazon 
Kinde கருவியிலோ, Kinde செயலியிலோ இவற்றை தரவிறக்கி 
படிக்கலாம்‌. 


எமது Android app - வேதநிதி - VEDHANIDHI 





* மத்வ சித்தாந்தத்தைப்‌ பற்றி அறிய உதவும்‌ செயலி 

* 35 தலைப்புகளில்‌ 5,000 Objective type கேள்வி பதில்கள்‌. 

* தமிழ்‌, ஆங்கிலம்‌ மற்றும்‌ கன்னடத்தில்‌ கேள்வி பதில்கள்‌ 
* Google Play Store சென்று VEDHANIDHI என்று தேடவும்‌. 

* செயலி தரவிறக்கக்‌ கட்டணம்‌ ரூ.150. 

* தரவிறக்கினால்‌ உடனடி புத்தகப்‌ பரிசு உண்டு. 

* செயலியில்‌ சரியான விடைகளைக்‌ கொடுத்தாலும்‌ பரிசு. 
* இன்றே VEDHANIDHI9 தரவிறக்கி, பயன்பெறவும்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 3 


ஸ்ரீஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா 





sa 
வ ai | 








நம: ஸ்ரீபாதராஜாய நமஸ்தே வியாச யோகினே | 
நம: புரந்தரார்யாய விஜயார்யாய தே நம: | 





“ஹரிதாச விஜயம்‌” 
சிரி நிலயன குணகள :திளிது: பஜிசுவுதே 
மலர்‌ : 1 இதழ்‌ : 2 

நிர்வாக ஆசிரியர்‌ 

'ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 

ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, 
380, 2A Main, 16th Cross, 

JP Nagar 4th Phase, பெங்களூரு 560078 

Ph.: 89044-58276. haridasa.vijayam@gmail.com 





jagannathakesava.blogspot.com 


துணை ஆசிரியர்‌ 


'தாச சாகித்ய சேவா ரத்ன: 
திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


ஆசிரியர்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
திரு. முரளிதர தாசரு, திருமதி. நிர்மலா நரசிம்மன்‌, 
திரு. லட்சுமிபதிராஜா, திரு. ஸ்ரீனிவாசன்‌ பிராணேஷ்‌ 





4-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 
ஆசிரியர்‌ பக்கம்‌ 


ஸ்ரீஹரியின்‌ கருணையால்‌, குருகளின்‌ அருளால்‌ வெளிவந்த 
'ஹரிதாச விஜயம்‌' முதல்‌ இதழை அனைவரும்‌ பார்த்திருப்பீர்‌ 
கள்‌. பலர்‌ தொடர்பு கொண்டு, இதழின்‌ உள்ளடக்கம்‌, நோக்கம்‌, 
வரவேண்டிய விஷயங்கள்‌ என பலதைப்‌ பற்றியும்‌ கருத்து 
தெரிவித்துள்ளனர்‌. ஸ்ரீஹரியின்‌ சேவையில்‌ தங்களையும்‌ சேர்‌ 
த்துக்கொள்ளுமாறு சிலர்‌ இங்கு வெளியிடுவதற்கு விஷயங்‌ ௧ 
ளை அனுப்புகிறோம்‌ என்றும்‌ சொல்லியிருக்கின்றனர்‌. அனை 
வருக்கும்‌ நன்றி. 

மத்வ சித்தாந்தத்தை, அதன்‌ தத்வங்களை மக்களிடையே 
கொண்டு சேர்ந்ததில்‌ ஹரிதாசர்களின்‌ பங்கு அளப்பரியது. ஸ்ரீ 
வியாசராயர்‌ காலத்திலிருந்து இன்றுவரை, நூற்றுக்கணக்கான 
ஹரிதாசர்கள்‌ நம்மிடையே தோன்றி, பல அரிய, புரிந்து கொள்‌ 
வதற்கு கஷ்டமான சித்தாந்த விஷயங்களை, மிகவும்‌ எளிமை 
யாக, அனைவரும்‌ புரிந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க கன்னட 
மொழியில்‌ நமக்குக்‌ கொடுத்துச்‌ சென்றுள்ளனர்‌. அதையே 
நாம்‌ நம்‌ தமிழ்‌ பேசும்‌ மாத்வர்களுக்காக, இந்தப்‌ பத்திரிக்கை 
யில்‌ கொடுக்க முயல்கிறோம்‌. 


'கலியுகதொளு ஹரி நாமவ நெனெதரெ, குலகோடிகளு உத்தரி 
MAA ரங்கா: - கலியுகத்தில்‌ பகவத்‌ நாமஸ்மரணைக்கு 
அதிக சிறப்பு. அனைத்திற்கும்‌ ஊக்கமாக, அனைவருக்குள்ளும்‌ 
நின்று, அனைத்தையும்‌ செய்து, அதன்‌ பலன்களைப்‌ பெற்‌ றுத்‌ 
தருபவராக, ஸ்ரீஹரி எங்கும்‌ நீக்கமற நிறைந்திரு க்கிறார்‌. அவர்‌ 
நம்‌ இதயத்திலும்‌ நின்று நம்மை நல்வழியில்‌ நடத்திச்‌ செல்‌ 
லுமாறு பிரார்த்திப்போம்‌. ஹரிதாசர்கள்‌ கடை பிடித்த பாதை 
யில்‌ நாமும்‌ சென்று, புண்ணியம்‌ பெறுவோம்‌. ஹரிதாச சாகித்‌ 
யத்தில்‌ உள்ள அமுதத்தை அனைவரும்‌ ருசித்து ஆனந்தம்‌ 
பெறுவோம்‌. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. 

ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 5 





ஹரிதாச சாகித்யம்‌ 





ஹரிதாச சாகித்யத்தின்‌ நோக்கம்‌ 





சாதாரணமான பாமர மக்களுக்கு வேதம்‌, சாஸ்திரம்‌, புராணங்‌ 
களில்‌ அடங்கியிருக்கும்‌ நீதி, தத்வங்களை எளிமையாக புரிய 
வைப்பது மட்டுமல்லாமல்‌, மனித ஜீவர்களை தெய்வ தத்வங்‌ 
களுக்கு ஏற்றுவதே ஹரிதாச கீர்த்தனைகளின்‌ நோக்கம்‌ . 


செவிவழியாகவே ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவி, அனை 
வரின்‌ வதனங்களிலும்‌ நிலைத்திருக்கும்‌ சாகித்யம்‌ இது. ஆண்‌ 
கள்‌, பெண்கள்‌ என அனைவரும்‌ வாய்‌ விட்டுப்‌ பாட, அவர்க 
ளுக்கு குரல்‌ கொடுத்த சாகித்யம்‌ இது. தினந்தோறும்‌ புதுப்புது 
மொழி, நுடி ஆகியவற்றில்‌ மக்களுக்கு நிரந்தரமாக ஞான 
த்தை வழங்கி வருவதே ஹரிதாச சாகித்யம்‌ . 


ஆத்யாத்ம அனுபவத்தை, அதனால்‌ ஏற்பட்ட பலன்களை, 
மக்களின்‌ முன்‌ வைத்து, அவர்களுக்கு நன்கு புரியுமாறு சொல்‌ 
வதே ஹரிதாச சாகித்யம்‌. வைஷ்ணவ சித்தாந்தத்திற்கு, 
வைதிக மதத்திற்கு, கன்னட சாகித்யத்திற்கு, மக்களின்‌ நிகழ்‌ 
கால பிரச்னைகளுக்கான தீர்வுகளுக்கு, சங்கீதத்தின்‌ ராக, தாள, 
லயங்களுடன்‌ ஒரு வடிவம்‌ கொடுத்ததே ஹரிதாச சாகித்‌ யம்‌. 
வாழ்வின்‌ அனைத்து நீதி, வழிமுறைகளையும்‌ விளக்கும்‌ 
சாகித்யம்‌. 


சாகித்யம்‌, சங்கீதம்‌, தாளம்‌, லயம்‌ ஆகியவற்றினால்‌ ஆன ஹரி 
தாச சாகித்யம்‌, பக்தியின்‌ வளர்ச்சிக்கு உருவான கன்னட த்தின்‌ 
சாமகானம்‌ எனப்படுகிறது. பற்பல ஆண்டுகளின்‌ அனுபவம்‌, 
வாழ்க்கை வாழ்வதற்கான நீதிநெறிகள்‌ ஆகியவற்றை மக்களி 
டம்‌ கொண்டு சேர்ப்பதற்கு, சம்ஸ்கிருத மற்றும்‌ பண்பாட்டின்‌ 
ரகசியங்கள்‌ மக்களுக்குப்‌ போய்‌ சேரவேண்டும்‌ என்பதே ஹரி 
தாச சாகித்யத்தின்‌ நோக்கமாக இருந்திருக்கிறது. 


தத்வஞானமானது சம்ஸ்கிருதம்‌ அறிந்த பண்டிதர்களுக்கு மட்‌ 
டுமே ஆனதல்ல - அனைவருக்கும்‌ போய்‌ சேரவேண்டும்‌ 





6-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

என்ற நோக்கத்தில்‌, ஞான பக்தி யோகங்களை அனைவருக்கும்‌ 
புரியுமாறு செய்து, ஜீவர்களுக்கு அவரவர்களின்‌ தகுதிக்கேற்ப 
ஆத்யாத்ம அர்த்தங்களை புரிய வைத்து, வழிவழியாக மக்களி 
டையே பரவி வந்திருப்பதே ஹரிதாச சாகித்யம்‌. 


அனுசந்தானம்‌ மற்றும்‌ உபாசனா வழிமுறைகளை எப்படி 
செய்வது என்று ஹரிதாசர்கள்‌ மக்களுக்கு புரியவைத்தனர்‌. 
தெரிந்த விஷயங்களை, கேட்ட தத்‌ வங்களை, அறிந்த ஆதார 
ங்களை, வாழ்க்கையில்‌ எப்படி பயன்படுத்திக்‌ கொள்வது 
என்னும்‌ ரகசியங்களை ஹரிதாச சாகித்யம்‌ தெரிவிக்கிறது. 
சாஸ்திரங்களில்‌ நிரூபிக்கப்பட்ட, விவரிக்கப்பட்ட தத்வங்களை 
நன்றாக புரியுமாறு, மனதிற்கு பக்கத்தில்‌ இருக்குமாறு செய்து, 
சம்ஸ்கிருதத்திலிருந்து தூர விலகியிருந்தாலும்‌, யாரும்‌ தத்வ 
ஞானத்திலிருந்து தூர விலகாதவாறு பார்த்துக்‌ கொண்டதே 
ஹரிதாச சாகித்யம்‌. 


இந்த சாகித்யத்தை வெறும்‌ ஆத்யாத்மிக பார்வையிருந்து 
பார்த்தால்‌ போதாது. சாகித்ய, சமூக, பக்தி ஆகிய கோணங்களி 
லிருந்து பார்த்தால்‌ போதாது, வாழ்க்கையின்‌ / சமூகத்தின்‌ 
மேம்பாட்டிற்கு இந்த சாகித்யம்‌ எப்படி பயன்படுகிறது என்‌ 
பதை பார்க்கவேண்டும்‌. 


வேத, உபநிஷத்‌, கீதை, சூத்திரம்‌, ராமாயண, பாரதம்‌, பாகவதம்‌ 


ஆகியவற்றின்‌ சிறப்பான கருத்துக்களை ஹரிதாசர்கள்‌ 
தங்களின்‌ கிருதிகளில்‌ நிரூபித்திருக்கின்றனர்‌. 


'சம்சாரதல்லித்து* க*ம்சாரியன்னு நெனெ' சம்சாரத்தில்‌ (குடும்ப 
த்தில்‌) இருந்து கொண்டே கம்சனைக்‌ கொன்றவனை நினை - 
என்னும்‌ பழமொழியை நிரூபிக்கின்றனர்‌ ஹரிதாசர்கள்‌. 
மானவ ஜென்ம தொட்டது, ஹானி மாடலு பேடி என்று எச்ச 
ரிக்கின்றனர்‌. ஈசபேகு' இத்து* ஜெயிஸ CUG” என்று தைரியம்‌ 
கொடுக்கின்றனர்‌. '£ஸ்னானவ மாடிரோ ஞான தீர்த்ததலி' என்று 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 7 
போதிக்கின்றனர்‌. USA பேகு', விரக்தி பேகு', சர்வ சக்தி பேகு', 
முந்தே முக்திய பூயசுவவரிகெ என்று முக்திக்கு உண்டான 
வழியைக்‌ காட்டுகின்றனர்‌ ஹரிதாசர்கள்‌. அப்படியெனில்‌, ஹரி 
தாசர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ எப்படி இருக்கவேண்டும்‌? அவர்களின்‌ 
நடை உடை ஆடைகள்‌ எப்படி இருக்கவேண்டும்‌? ஹரிதாசர்‌ 
களின்‌ லட்சணம்‌ என்ன? இவற்றை ஹரிதாச சாகித்யத்தைப்‌ 
படித்தே தெரிந்து கொள்ளவேண்டும்‌. 


தாச: - என்றால்‌ சேவகன்‌. 'தாஸ்ய' - என்றால்‌ சேவகம்‌. தத்வ 
ஞான சம்பிரதாயத்தில்‌ தாச: என்றால்‌ யார்‌ தன்னை முழு 
வதுமாக பகவந்தனிடம்‌ அர்ப்பித்துக்‌ கொண்டிருக்கிறாரோ, 
அவரே "தாச. பகவந்தனின்‌ சேவைக்காகவே தன்‌ வாழ்க்கை 
யை ஒப்படைத்தவர்களே 'தாச' என்று அழைக்கப்படுகின்றனர்‌. 
பூஜை நேரத்தில்‌, விதிப்படி செய்யவேண்டிய பூஜையை செய்து 
முடித்தபிறகு, பகவந்தனிடம்‌ தமது பக்தியை சமர்ப்பித்துக்‌ 
கொள்ளும்‌ வழியாக கீர்த்தனைகளை இயற்றி அல்லது பாடி, 
அவற்றை ஸ்ரீஹரிக்கு சமர்ப்பிப்பவரே 'தாச: எனப்படுகிறார்‌. 


'ஹரிதாசர்‌' என்றால்‌ யார்‌ என்னும்‌ கேள்விக்கு பொதுவான 
பதில்‌ ஸ்ரீஹரி பக்தர்கள்‌. இந்த அர்த்தத்தில்‌ ஹரியின்‌ பக்தர்‌ 
கள்‌ அனைவருமே 'ஹரிதாசர்‌' என்று சொல்ல முயன்றாலும்‌, 
இந்த சொல்லிற்கு விசேஷ அர்த்தம்‌ ஒன்று இருக்கிறது. 
ஸ்ரீநரரஹரிதீர்த்தர்‌, ஸ்ரீபாதராஜரில்‌ துவங்கி, ஹரிதாச பரம்பரை 
யில்‌ சேர்ந்து, குருகளிடமிருந்து தாச தீக்ஷையைப்‌ பெற்று, 
அங்கித உபதேசத்தைப்‌ பெற்று, தகுதிக்கேற்ப அதன்‌ நியம 
ங்களை பக்தியுடன்‌ பின்பற்றி, அதை தன்‌ வாழ்க்கையின்‌ 
நடைமுறையாக வைத்துக்‌ கொண்டிருப்பவரே 'ஹரிதாசர்‌' 
எனப்படுகிறார்‌. 


பிரம்மசாரி முதலான ஆசிரமங்களுக்கு நிலைகளுக்கு) தக்க 
கடமைகள்‌ இருப்பதைப்‌ போன்று, ஹரிதாசத்வத்திலும்‌ தர்ம 
தீக்ஷைகள்‌ உள்ளன. விஜயதாசர்‌ தமது AMASE லட்சண 
சுளாதி'யில்‌ தெரிவித்திருப்பதைப்‌ போல வாழ்ந்தால்‌ அதுவே 
தீக்ஷை எனப்படுகிறது. இந்த தீக்ஷையைவிட இதற்கு அரு 


8-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

கதை/தகுதி என்னவென்று பார்த்தால்‌, தாசன்‌ ஆகுபவருக்கு 
குறைந்த பட்சம்‌ ப்ரஸ்தான த்ரய' எனப்படும்‌ கீதை, உபநிஷத்‌, 
மற்றும்‌ பிரம்மசூத்திரங்களின்‌ பாடமாவது ஆகியிருக்கவேண்‌ 
டும்‌. பிரஸ்தான-த்ரய மற்றும்‌ சம்ஸ்கிருத பாண்டித்யமும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பது ஸ்ரீவிஜயதாசரின்‌ அபிப்பி ராயம்‌. 


ஹரிதாசர்‌ ஆகவேண்டும்‌ என்று விருப்பம்‌ கொண்டவர்கள்‌, 
HIM ML பெறவேண்டும்‌. பெரும்பாலான தாசர்கள்‌, தமக்கு 
தீக்ஷையைக்‌ கொடுத்த குருவிடமிருந்தே அங்கிதத்தையும்‌ 
பெறுவது வழக்கம்‌. ஹரிதாச பரம்பரையில்‌ தீக்ஷையைப்‌ 
பெற்றவர்களுக்கு பின்பற்றவேண்டிய சில விதிகள்‌ / கடமை 
கள்‌ உண்டு. சாதாரணமான உணவு, வர்ணாசிரம தர்மம்‌, நித்ய 
நைமித்திக காரியங்களை செய்வது, வைதிக ஸ்வதர்மத்துடன்‌ 
சில கட்டுப்பாடுகளையும்‌ மதித்து பின்பற்ற வேண்டும்‌. 


ஹரிதாசரின்‌ பொதுவான கடமைகள்‌ / விதிகள்‌: 





1. ஸ்ருதி, ஸ்ம்ருதி, புராண, இதிகாசங்களில்‌ முழுமையான 
நம்பிக்கை வைப்பேன்‌ என்று சத்தியம்‌ செய்யவேண்டும்‌. 
2. கடன்‌ வாங்குவதில்லை, போதாது என்று சொல்வதில்லை, 
நாளைக்கு என்று எதுவும்‌ வைப்பதில்லை என்ற மூன்று 
வாக்குளை கொடுக்கவேண்டும்‌. 
3. தவிர்க்கவே முடியாத காரணங்கள்‌ இல்லாதவரை, தர்ம 
ஆசரணகளை பின்பற்றுவேன்‌ என்று சளுரைக்க வேண்டும்‌. 
4. ஹரியை திட்டுவது, ஹரிபக்தர்களை திட்டுவது, குருவை 
திட்டுவது ஆகியவற்றை யார்‌ மூலமாகவாவது கேட்டால்‌, அத 
ற்கு வருந்தி, ஆத்ம சுத்திக்காக உபவாசம்‌ செய்யவேண்டும்‌. 
5 ஹரி நாமஸ்மரணையுடன்‌, கிடைத்த தூய்மையான 
உணவையே நைவேத்தியம்‌) உட்கொள்ள வேண்டும்‌. 
6. ஹரிசேவைக்காகவே தம்‌ வாழ்க்கையை செலவழிக்க 
வேண்டும்‌. (தொடரும்‌. 

** கன்னட மூலம்‌ : திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 9 





ஹரிதாசர்களின்‌ வாழ்க்கை வரலாறு 





ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 





அந்தக்‌ காலத்தில்‌ பள்ளிக்கூடங்களில்‌ படிக்கும்‌ மாணாக்கர்கள்‌ 
தலையில்‌ தொப்பி அணிந்து செல்வது வழக்கம்‌. கோவிந்தன்‌, 
அவன்‌ பெரியப்பா வீட்டில்‌ தங்கி, பள்ளிக்கூடத்தில்‌ படிக்கும்‌ 
போது அவனை பள்ளி நிர்வாகிகள்‌ தலையில்‌ தொப்பி இல்‌ 
லாமல்‌ நீ பள்ளிக்கு வரக்கூடாது என்று ஆணையிட்டனர்‌. 
கோவிந்தன்‌ வீடு திரும்பி, தன்‌ தாயிடம்‌ தொப்பி வாங்கித்‌ 
தரும்படி கேட்டான்‌. 


தாயானவள்‌ நீ உன்‌ பெரியப்பாவிடம்‌ தொப்பியை கேள்‌: 
என்றாள்‌. உடனே கோவிந்தனும்‌ பெரியப்பாவிடம்‌ சென்று 
பெரியப்பா அவர்களே. எனக்கு தொப்பி வாங்கிக்‌ கொடுங்கள்‌. 
தொப்பி இல்லாமல்‌ நாளையிலிருந்து பள்ளிக்கு வரக்கூடாது 
என்று சொல்லிவிட்டார்கள்‌' என்றான்‌. பெரியப்பா உடனே 
கோபம்‌ அடைந்து, முகத்தை சிணுங்கிக்‌ கொண்டு உன்‌ முகர 
க்கட்டைக்கு தொப்பி ஒரு கேடா? என்று கர்ஜித்தார்‌. தொப்பி 
வாங்கித்தர முடியாது என்றார்‌ மற்றும்‌ அவனை பலவாறாக 
திட்டினார்‌. 


ஆசை வெட்கமறியாது அல்லவா? மறுபடியும்‌ கோவிந்தனின்‌ 
அம்மா, கொழுந்தனிடம்‌ சென்று தொப்பி விவகாரத்தை ஆரம்‌ 
பித்தாள்‌. உடனே கோவிந்தனின்‌ பெரியப்பாவிற்கு பயங்கரக்‌ 
கோபம்‌ வந்துவிட்டது. 'முன்னாலேயே சொன்னேனே! மறுபடி 
தொப்பி கிப்பி எதுவும்‌ கிடையாது என்று. மறுபடி மறுபடி ஏன்‌ 
கேட்கிறாய்‌? யார்‌ தொப்பி வாங்கித்‌ தருகிறார்களோ, அவர்கள்‌ 
விட்டுக்கு நீங்கள்‌ போகலாம்‌. இனி இங்கு இருக்கவேண்டிய 
அவசியம்‌ இல்லை என்று கடுமொழி மழை பொழிந்தார்‌. 


கோவிந்தனுக்கும்‌ அவன்‌ தாயாருக்கும்‌ மிகவும்‌ வேதனை 
யாயிற்று. “கதி இல்லாமல்‌ இன்னொருவரிடம்‌ இருக்கக்‌ 





10-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 
கூடாது. என்ன செய்வது?' என்று கூறிக்கொண்டு அவர்கள்‌ 
அந்த விட்டை விட்டுக்‌ கிளம்பினர்கள்‌. 


திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்கிறபடி நாதியற்ற 
இவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால்‌ ஸ்ரீநவரத்ன ராமராயர்‌ 
என்பவரின்‌ துணை கிடைத்தது. பொறியாளரான ஸ்ரீநவரத்ன 
ராமராயரும்‌ அவர்‌ மனைவி கங்காபாய்‌ அவர்களும்‌, கோவிந்த 
னையும்‌ அவன்‌ தாயாரையும்‌ தங்களுடனேயே இருக்கும்படி 
கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. அவர்‌ வீட்டிலேயே தங்கி கோவிந்தன்‌ 
படிக்க ஆரம்பித்தான்‌. 


நவரத்ன ராமராயர்‌ ஆசார சீலர்‌. சம்பிரதாய அனுசாரி. அவர்‌ 
வீட்டில்‌ எப்போதும்‌ பஜனை, பிரவசனம்‌ போன்ற சத்காரி 
யங்கள்‌ நடந்துகொண்டே இருக்கும்‌. கோவிந்தனுக்கும்‌ அவற்‌ 
றில்‌ கலந்துகொள்ளும்‌ வாய்ப்பு கிடைத்தது. விளையும்‌ பயிர்‌ 
முளையிலே என்கிற ரீதியில்‌ கோவிந்தனுக்கு பஜனையில்‌ 
ஈடுபாடு உண்டாயிற்று. பள்ளிக்கூடத்தில்‌ கோவிந்தன்‌ நன்றாக 
ப்‌ படித்தான்‌. அது மட்டுமன்றி, பள்ளிக்கூட விளையாட்டுகளில்‌ 
கோவிந்தன்‌ பங்கு கொண்டு வெற்றியடைந்தான்‌. கால்பந்து, 
ஓட்டப்பந்தயம்‌, உயரம்‌ தாண்டுதல்‌ போன்ற போட்டிகளில்‌ 
பரிசுகள்‌ பல பெற்றான்‌. மற்றும்‌ பள்ளிக்கூட நாடகங்களில்‌ 
பாத்திரம்‌ வகித்து, நன்றாக நடிக்கவும்‌ செய்தான்‌. படிப்பிலும்‌ 
முதல்‌ மதிப்பெண்‌ வாங்கினான்‌. ஆகையால்‌ கோவிந்தன்‌ SSLC 
யில்‌ நிறைய மதிப்பெண்‌ பெற்று தேர்வடைந்தான்‌. 


அடுத்து கோவிந்தனுக்கு இன்ஜினியரிங்‌ படிக்கவேண்டும்‌ 
என்ற ஆவல்‌ ஏற்பட்டது. ஆகையால்‌, கோவிந்தன்‌, மதராஸ்‌ 
இன்ஜினியரிங்‌ கல்லூரிக்கு விண்ணப்பிக்க, உடனே வந்து 
சேரும்படி அங்கிருந்து தகவல்‌ வந்தது. ஆனால்‌, மகனை அந்த 
நாள்‌ வரையில்‌ காத்துவந்த தாய்க்கு, அவனை விட்டூ பிரிய 
மனமே இல்லை. ஆகையால்‌ 'மிகவும்‌ தூரமான சென்னைக்கு 
நீ போகக்கூடாது' என்று மகனுக்கு தாய்‌ கட்டளையிட்டாள்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 11 
தாய்‌ சொல்லை தட்டாத கோவிந்தனும்‌ சரியென்று கூறி, தான்‌ 
இருந்த ஊரிலேயே இன்ஜினியரிங்‌ டிப்ளமா வகுப்பில்‌ சேர்ந்‌ 
தான்‌. அதில்‌ நன்றாகப்‌ படித்து, பட்டமும்‌ பெற்றான்‌. 


பிறகு அவனுக்கு அரசில்‌ PwD சப்‌-ஓவர்சியர்‌ என்ற பதவி 
கிடைத்தது. அந்த வேலையில்‌ சேர்ந்து, பணம்‌ சம்பாதித்து, தன்‌ 
னை காப்பாற்றிய தாயை மகிழ்ச்சியில்‌ ஆழ்த்தினான்‌ 
கோவிந்தன்‌. 


கோவிந்தனின்‌ திருமணமும்‌ இல்லற வாழ்வும்‌ 


கோவிந்தன்‌ சப்‌-ஓவர்சியராக வேலைக்கு சேர்ந்தபின்‌, ஒரே 
ஊரில்‌ இருக்கவில்லை. அவ்வப்போது மாற்றலாகிக்‌ கொண் 
டே இருந்தார்‌. பல ஊர்களில்‌ வேலை செய்தார்‌. தாயும்‌ அவரு 
டன்‌ எல்லா ஊர்களுக்கும்‌ சென்றார்‌. இப்பொழுது, தாய்‌ தன்‌ 
மகனுக்கு திருமணம்‌ செய்ய வேண்டும்‌ என்று ஆசைப்பட்‌ 
டார்‌. மகனும்‌ திருமணம்‌ செய்து கொள்ள ஒத்துக்‌ கொண்டார்‌. 
பின்பு, கோவிந்தராயர்‌, ஸ்ரீ சி.என்‌. யாதவமூர்த்தி என்பவரின்‌ 
மகளான துளசம்ம என்கிற கிருஷ்ணவேணி என்கிற கன்யா 
மணியை திருமணம்‌ செய்துகொண்டார்‌. நன்றாக இல்லறம்‌ 
நடத்தினார்‌. தம்பதிகள்‌ மிகவும்‌ அனுகூலமாக வாழ்க்கை 
நடத்தினார்கள்‌. துளசம்மாவும்‌ மிகவும்‌ ஆசாரத்துடன்‌ 
வாழ்வை நடத்தினாள்‌. இருவரும்‌ சேர்ந்து பாலும்‌ தேனும்‌ 
கலந்தாற்போன்ற வாழ்வை நடத்தினார்கள்‌. 


கோவிந்தராயர்‌ நாகமங்கலம்‌ என்கிற ஊரில்‌ வாசம்‌ செய்த 
போது, அங்கிருந்த ராமண்ணன்‌ என்பவர்‌ இவரின்‌ தெய்வ பக்தி 
யைக்‌ கண்டு மெச்சி, தம்‌ விட்டில்‌ உபயோகப்படுத்தாமல்‌ 
வைத்திருந்த சத்சாஸ்திர புத்தகங்களின்‌ கட்டை, தட்சிணை 
யுடன்‌ தானமாகக்‌ கொடுத்தார்‌. அந்தக்‌ கட்டில்‌ ஸ்ரீமத்வராய 
ரின்‌ சர்வமூலகிரந்தங்கள்‌ இருந்தன. இதைக்‌ கண்டு கோவிந்த 
ராயர்‌ ஆச்சரியம்‌ அடைந்தார்‌. அவர்‌ இதுகாறும்‌ சாஸ்திர 
அப்பியாசம்‌ பண்ணியதே இல்லை. சம்ஸ்கிருதத்தில்‌ பரிச்சய 
மும்‌ இதுவரை அவரிடம்‌ இல்லை. ராயர்‌, ஹே ராமண்ண! 


12- ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

இந்தப்‌ புத்தகங்களை தானம்‌ வாங்க எனக்கு யோக்யதை 
இல்லை. நான்‌ படித்தவன்‌ அல்லன்‌. ஆகையால்‌ இந்த சர்வ 
மூலகிரந்தங்களை வேறு யாருக்கேனும்‌ கொடுங்கள்‌' என்றார்‌. 
அதற்கு ராமண்ணன்‌, 'ராயரே, இவற்றை தங்களுக்கு தரச்‌ 
சொல்லி எனக்கு பிரேரணை ஆகியுள்ளது. இப்போது படிக்கா 
விட்டாலும்‌ எப்போதாவது நீங்கள்‌ கட்டயம்‌ இவற்றை படிப்பீர்‌ 
கள்‌' நீங்கள்‌ இவற்றை தானமாக ஏற்றுக்‌ கொள்ளுங்கள்‌ என்று 
கூறி கெஞ்சினார்‌. ராயரும்‌ அப்புத்தகங்களை ஸ்வீகரித்தார்‌. 


ராமண்ணனின்‌ வார்த்தைகள்‌ நிஜமாயின. பின்னால்‌, ராயர்‌ 
எல்லா சர்வமூல கிரந்தங்களையும்‌ படித்ததுடன்‌ அல்லாமல்‌, 
பத்து உபநிடதங்களை, ஆசார்ய மத்வரின்‌ பாஷ்யத்துடன்‌ 
கன்னடத்தில்‌ மொழிபெயர்த்தார்‌. 'கவன ரூபத்தில்‌ பாடல்களை 
இயற்றினார்‌. மற்றும்‌ சம்ஸ்கிருத மொழியில்‌ ஒரு பெரிய 
பண்டிதராகவும்‌ ஆனார்‌. மத்வரின்‌ அத்யந்த தாசர்‌ ஆனார்‌. 


ராமண்ணாவிடம்‌ புத்தகங்களைப்‌ பெற்றபிறகு கோவிந்த ராயரு 
க்கு சர்வமூல கிரந்தங்களை சம்பூர்ணமாக படிக்க வேண்டு 
மென்று ஆர்வம்‌ ஏற்பட்டது. 1938ல்‌ மொளகால்மூரு சிக்கேர 
ஹள்ளி ஸ்ரீமத்வேச தாசர்‌ என்பவரிடம்‌ சாந்தி பாடம்‌ பெற்று, 
அவரிடம்‌ சிரத்தையுடன்‌ சர்வமூல கிரந்தங்களை கற்க ஆரம்‌ 
பித்தார்‌. பின்பு, மைசூரில்‌ வாழ்ந்த நந்தகுடி நரசிம்ம மூர்த்தி 
ராயரின்‌ சூத்ரபாஷ்யத்தை அப்பியாசம்‌ செய்தார்‌. கோவிந்த 
ராயருக்கு நல்ல மனோபலம்‌ இருந்தது. நினைத்ததை 
முடிக்கவல்ல திறமை இருந்தது. அவா இருந்தது. 

(தொடரும்‌,. “ திரு. கிரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 








வங்கிக்‌ கணக்கில்‌ சந்தா செலுத்தினால்‌, மறக்காமல்‌ உங்கள்‌ 
முகவரியை 89044 58276 எண்ணுக்கு வாட்சப்‌ / SMS அல்லது 
haridasa.vijayam@gmail.comக்கு மின்னஞ்சல்‌ அனுப்பவும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 13 





மாதாந்திர குறும்போட்டி 





அக்டோபர்‌ 2019ன்‌ விடைகள்‌ 








1. மத்வ நாமா, நரசிம்ம தண்டக, ப்ரமர கீதே 

2. ஸ்ரீவியாசராஜர்‌ 

3. ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்‌ அங்காரத்தினால்‌ வரைந்த ஸ்ரீ 
நரசிம்ம உருவம்‌ இருக்கும்‌ தலம்‌ 

4. நியாயாம்ருத, தர்க்க தாண்டவ, தாத்பர்ய சந்திரிகா 

5. ஜீவோத்தமத்வ சாதனைக்காக, நாம்‌ வாயுதேவரின்‌ 
ஆராதனை செய்யவேண்டும்‌. அதை நினைவுபடுத்துவதற்காக. 
6. ஷங்கு கர்ணன்‌, பால்ஹிக ராஜன்‌, பிரகலாத ராஜன்‌ 

7. கோபால கிருஷ்ணன்‌ 

8. வைகுண்ட வர்ணனே, லட்சுமி சோபானெ, ஸ்வப்னபத, 
9. தீர்த்த ப்ரபந்த, ருக்மிணீச விஜய, லட்சாலங்கார டீகா 
10. ஐந்து 


> மொத்தம்‌ 7 பேர்‌ பதில்‌ அளித்திருந்தாலும்‌, கிருதிகள்‌ என்‌ 
றால்‌ தேவரநாமா என்றே அறிந்து பதில்‌ அளித்திருக்கின்றனர்‌. 
இருந்தாலும்‌ மற்ற கேள்விகளுக்கு சரியான பதில்‌ கொடுத்தி 
ருப்பதால்‌, அவற்றை ஏற்றுக்கொண்டு, அவர்களில்‌ 2 பேருக்கு 
புத்தகப்பரிசு அனுப்புகிறோம்‌. 

** பரிசு பெறுவோர்‌: திரு.விஜயீந்திரன்‌, மடிப்பாக்கம்‌, சென்னை 
& திரு. வாசுதேவ பிரபு, அம்பத்தூர்‌, சென்னை. 

= மேலும்‌ பலர்‌ இப்போட்டிகளில்‌ கலந்து கொண்டு 
பதிலளிக்குமாறு கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 








இந்த இதழைப்‌ பற்றி தங்களின்‌ பிற வாட்சப்‌, மின்னஞ்சல்‌ 
க்ரூப்களில்‌ சொல்லி, மேலும்‌ பல ஹரிபக்தர்கள்‌ இந்த பயனு 
ள்ள தகவல்களைப்‌ பெறுவதற்கு உதவவும்‌. 








14-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 





ஹரிதாசர்களின்‌ சிந்தனை முத்துக்கள்‌ 





ஹம்ஸ பரம்பரை 





ஸ்ரீபதியு நாபி கமலதி அஜ ஜனிஸிதனு 

அஜன மானசபுத்ரரே சனகாதிகளு 

சனகாதிகள சிஷ்யரே துர்வாசரு 

துர்வாசர சிஷ்யரே பரதீர்த்தரு 

பரதீர்த்தர சிஷ்யரே சத்யப்ரக்ஞரு 

சத்யப்ரக்ஞர சிஷ்யரே ப்ராக்ஞதீர்த்தரு 
ப்ராக்ஞதீர்த்தர சிஷ்யரே அச்யுதப்ரேக்ஷரு 
அச்யுதப்ரேக்ஷர கரசஞ்சாதரே மஹாபாஷ்யகாரரு 
மஹாபாஷ்யகாரரே குருமுக்யப்ராணரு 
குருமுக்யபிராணபதி நம்ம புரந்தரவிட்டலா ॥ 


பாரதத்தின்‌ தத்வ சாஸ்திர உலகத்தில்‌, ஆசார்ய மத்வரின்‌ 
தத்வவாதத்திற்கு உயர்ந்த இடம்‌ உள்ளது. ஆனால்‌ இதன்‌ 
மூலம்‌ எங்கிருந்து துவங்கியது என்பதை நாம்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்று ஸ்ரீமதாசார்யர்‌ சொல்கிறார்‌. 


ஸ்ரீமதாசார்யரின்‌ முன்னர்‌ மற்றும்‌ பிறகான பரம்பரையை அறி 
ந்து, அவர்களை தினமும்‌ நினைத்தால்‌ மட்டுமே படித்த 
கல்வி நமக்கு பயன்படும்‌ என்கிறார்‌. இங்கு தாசர்‌, ஆசார்ய 
மத்வரின்‌ பூர்வபரம்பரையை தொகுத்துக்‌ கொடுக்கிறார்‌. இந்த 
பரம்பரை, பரமஹம்ஸ நாமக நாராயணனிலிருந்து துவங்கி 
அச்யுதப்ரக்ஷர்‌ வரை வந்து, அந்த சமயத்தில்‌ த்வைத சித்‌ 
தாந்தம்‌ மறையத்‌ துவங்கிய போது, வாயு தேவரே மத்வராக 
அவதரித்து வந்து மறுபடி அந்த சத்‌-சித்தாந்தத்தை நிறுவினார்‌ 
என்று முடிகிறது. 'குருஸ்மரணெயிந்த சகல விபத்து பரிஹார: 
ஆகையால்‌ இங்கு சொல்லியபடி தினமும்‌ ஆதிகுருகளின்‌ 
ஸ்மரணை செய்ய வேண்டும்‌. 

ஈகன்னடத்தில்‌: திரு.ஏ.பி.ஷாமாச்சார்‌, பெங்களூரு 





ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 15 





கேசவ நாமா 





கிருஷ்ணா முராரி - ஸ்ரீவாதிராஜர்‌ 








இந்தக்‌ கிருதியில்‌ ஒவ்வொரு வரியிலும்‌ முராரி என்று கூறு 
கிறார்‌ ஸ்ரீவாதிராஜர்‌. முர அசுரனைக்‌ கொன்ற கிருஷ்ண ரூபம்‌ 
முராரி. இந்த முராரி, என்‌ நாக்கில்‌ எப்போதும்‌ நிலைத்திருக்‌ 
கட்டும்‌ என்று வாதிராஜர்‌ கூறுகிறார்‌. முரதைத்யர்கள்‌ என்‌ 
னும்‌ 24 அதத்வாபிமானிகள்‌, தத்வாபிமானிகளுடன்‌ இருந்து 
அவர்களை ஸ்ரீஹரியை நினைப்பதற்கு விடுவதில்லை. ஆக 
வே, அத்தகைய தைத்யர்கள்‌ நம்‌ உடலை விட்டுப்‌ போக 
வேண்டும்‌ என்று சம்சாரியான முராரியை, 24 ரூபங்களால்‌ 
பாடியிருக்கிறார்‌ ஸ்ரீவாதிராஜர்‌. 


கிருஷ்ணா முராரி கேசவ முராரி 
அச்யுதா'னந்த' கோவிந்த முராரி UI 


பல்லவியின்‌ தொடக்கத்தில்‌ “கிருஷ்ணா முராரி என்று தொட 
ங்கியவர்‌, 24வது நுடியின்‌ இறுதியில்‌ “கிருஷ்ணா முராரி: 
என்று முடித்திருக்கிறார்‌. 'அச்யுதானந்த கோவிந்த: என்னும்‌ 
மூன்று ரூபங்களில்‌ ஸ்ரீஹரி, ஆதிபூத, ஆத்யாத்ம, ஆதி தெய்‌ 
வங்களாக நிலைத்திருக்கிறார்‌. அதற்கே இந்த மூன்று நாமங்‌ 
களை பிராயச்சித நாமங்கள்‌ என்று ஞானிகள்‌ கூறுகின்றனர்‌. 


வேஷதாரியாகி பந்து” அசுரர சம்ஹரிஸி 
பூ*சுரரிக்‌'வரவனித்தே'யோ கேசவ முராரி ॥1॥ 

மத்ஸ்ய வேடத்தில்‌ (சோமக), வராக வேடத்தில்‌ (ஹிரண்‌ 
யாக்ஷ), நரசிம்ம (ஹிரண்யகசிபு, வடு வேடத்தில்‌ (பலி, 
பிராமண வேடத்தில்‌ (ஜராசந்தன்‌) வந்து அந்தந்த அசுரர்களைக்‌ 
கொன்று, பூசுர பயிராம்மணர்களுக்கு வரங்களை வழங்கி 
அவர்களை மேம்படுத்திய முராரியே, கேசவனே. 


16-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 


நா தாளலாரேனோ லோகாதிபதி'யே கா'யோ 

அனாத ரக்ஷக நாராயணனே முராரி ॥2| 

பதினான்கு உலகங்களுக்கும்‌ தலைவனே, அனாதரக்ஷகனே 
நாராயணனே, எனக்கு வந்த கஷ்டங்களை என்னால்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை, என்னைக்‌ காப்பாற்று. 


மனசு நில்லது” தேவ மாரனட்டுளிகென்ன 

மனகா'கி' நீனே பாரோ மாதவ முராரி ॥8॥| 

மன்மதன்‌ கொடுக்கும்‌ பிரச்னைகளால்‌ என்‌ மனம்‌ கலங்கு 
கிறது. ஹே மாதவனே, என்‌ கெட்ட மனதினை திருத்தி 
காப்பாற்று. 


அனேக கோூவுகள காய்த” கோபால மூர்த்தி 

கோபியரரஸ கோவிந்த முராரி ॥4॥ 

கோபியர்களின்‌ அரசனான கோவிந்தனே, கோபாலகனாக பசு 
க்களையெல்லாம்‌ காத்தவன்‌ நீயே. 


கட்ட'த” காமனெய பிட்டு க'ளசி' மன 

தி£ஷ்டார்த்த'வனீவ விஷ்ணு முராரி |5॥ 

பொருட்களின்‌ மீதான ஆசையைப்‌ போக்கி, மனதின்‌ இஷ்டா 
ர்த்தங்களை பூர்த்தி செய்யும்‌ விஷ்ணுவே; 


மதுரவாக்யகளிந்த மந்திரக்கா'கி பாரோ 

மனசிஜனய்ய மதுசூதன முராரி ॥6॥ 

மன்மதனின்‌ தந்தையான மதுகூதனனே, என்‌ இதயக்‌ கோயி 
லுக்கு வந்து, நீ சொன்னதைப்‌ போலவே, உன்னை வணங்கு 
மாறு என்‌ மனதை மாற்றுவாயாக. 


SAS கஸ்தூரிதிலக தி'ருகித பரிமளகந்த* 
முத்து” நசுனகெய த்ரிவிக்ரம முராரி ॥7॥ 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 17 
நெற்றியில்‌ கஸ்தூரி திலகம்‌, அப்ராக்ருத (அழிவில்லாத சரீர 
த்தில்‌ சுகந்தமான சந்தனம்‌ மற்றும்‌ முகத்தில்‌ அழகான 
புன்னகையுடன்‌ இருக்கிறாய்‌. 


SAM ஆக“லி பந்து ஸமெனாளுவேனெந்து 

நேமவாக்யதி MiS வாமன முராரி |s 

ராமாவதாரத்தில்‌, சீதையை முனிவரின்‌ ஆசிரமத்தில்‌ விட்டு 
வந்து அரசாண்டு, உன்‌ கட்டளையை நீயே சரியாக பின்பற்‌ 
றிய வாமனனே முராரி. 


muge மேளதி ரமிஸி பஹுகாலதி 

சிந்துஷயன ஸ்ரீதரனே முராரி II 

ஸ்ர்பூதுர்கையருடன்‌ பாற்கடலில்‌ இருந்துவரும்‌ பிரபுவே, 
ஸ்ரீதரனே முராரி. 


ரிஷிகளிக்‌ வரவித்து ப்ருந்தாவனதலி நிந்து” 

ஹருஷவாரிதி ஹ்ருஷிகேஷ முராரி ॥10| 

பிருந்தாவனத்தில்‌ நின்று, முனிவர்களுக்கு அபயத்தைக்‌ கொடு 
த்து, அவர்களின்‌ மனதில்‌ மகிழ்ச்சியைக்‌ கொடுத்த ஹ்ருஷி 
கேசனாக இருக்கிறாய்‌. 


பாவன்ன மூருதி பரமதயாளு நீனே 

பாலிஸு ஸ்ரீபத்மனாப முராரி ॥11॥ 

பரம தயாளுவே, உன்‌ பவித்ரமான பத்பனாப ரூபத்தினால்‌ 
என்னை காப்பாற்றுவாய்‌. 


தா£னவர மர்த்தி£ஸி சுமனசரிகொ£லித 

தா£னத'த்தனே தாமோதரனே முராரி 1112 

அசுரர்களைக்‌ கொன்று, தேவதைகளுக்கு அருளி, அவர்களுக்கு 
அமிர்தத்தைக்‌ கொடுத்த தாமோதரனே முராரி. 


ஷங்கேயில்லதெ ASI KE சக்ரவ தரிஸி அ 
லங்காரவாத சங்கர்ஷணனே முராரி ॥13| 


18- ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

சங்கு சக்கரத்தினால்‌ அலங்கரித்துக்‌ கொண்ட சங்கர்ஷணனே, 
எந்தவொரு சந்தேகமும்‌ இல்லாமல்‌ என்னை வெல்லும்படி 
செய்வாயாக. 


சேஷசயன சாதுசஜ்ஜனர போஷ 

நீ சலஹோ வாசுதேவ முராரி ॥14| 

நீயே ஈசன்‌ என்னும்‌ அறிவை சாது சஜ்ஜனர்களுக்கு வழங்கு. 
சேஷசயனனான வாசுதேவனே என்னை காப்பாற்று. 


இத்த” கோ:பியர மனெய கத்து பெண்ணெய மெத்த” 
பத்மதளாக்ஷ ப்ரத்யும்ன முராரி ॥15| 

கோபிகா ஸ்த்ரீயரின்‌ வீடுகளில்‌ வெண்ணைய்யை திருடித்‌ 
தின்று, அவர்களின்‌ மனதை வென்ற, தாமரைக்‌ கண்ணனான 
ப்ரத்யும்ன முராரியே, என்‌ மனதை திருத்தி, ஞானபக்தி 
என்னும்‌ வெண்ணைய்‌ தோன்றுமாறு அருள்வாயாக. 


அனிமிஷனாகி பந்து யாதவரனெல்ல AS AS 

ஆ மஹாமஹிம அனிருத்த முராரி ॥16| 

யாதவ குலத்தையே வென்று, அவர்களின்‌ இதயங்களில்‌ 
நின்ற மகாமகிமனான அனிருத்த மூர்த்தியே, முராரி. 


புனுகு கஸ்தூரிகந்த பரிமள புஷ்பதிந்த 
புண்யமூர்த்தி புருஷோத்தமனே முராரி ॥17॥ 
புனுகு, கஸ்தூரி, சந்தனம்‌, மணம்‌ தரும்‌ பூக்கள்‌ போன்ற 
வற்றால்‌ அலங்கரித்துக்‌ கொள்ளும்‌ புண்ணியமூர்த்தி புருஷோ 
த்தமனே. (தொடரும்‌;. 

“ திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 








இந்த இதழைப்‌ பற்றிய தங்களது மேலான கருத்துகளை 
வாட்சப்‌, SMS, மின்னஞ்சல்‌ மூலமாகவோ அல்லது 
தொலைபேசியில்‌ அழைத்தோ கட்டாயம்‌ சொல்லுங்கள்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 19 





மாதாந்திர குறும்போட்டி 





ஸ்ரீபுரந்தரதாசர்‌ 





* இம்மாத கேள்விகள்‌ அனைத்தும்‌ ஸ்ரீபுரந்தரதாசருக்கு 
சம்மந்தப்பட்டவை. 

* விடைகளை வாட்சப்‌ அல்லது மின்னஞ்சல்‌ மூலமாக 
டிசம்பர்‌ 1ம்‌ தேதிக்குள்‌ எங்களுக்கு அனுப்பவும்‌. 


1. ஸ்ரீனிவாச நாயக்‌ கடைக்கு ஸ்ரீஹரி வந்ததன்‌ உண்மையான 
நோக்கம்‌ என்ன? 

2. ஸ்ரீனிவாச நாயக்‌ அனைத்து செல்வங்களையும்‌ துறப்பதற்கு 
எந்த குணம்‌ காரணம்‌? 

3. மூக்குத்தி சம்பவத்தால்‌ தனக்கு ஏற்பட்ட மாறுதலுக்கு, 
நாயக்‌ யாருக்கு நன்றி தெரிவித்தார்‌? 

4. தாசரின்‌ சமகாலத்திய ஹரிதாசர்கள்‌ இருவர்‌ பெயர்கள்‌ 
சொல்லவும்‌. 

5. தாசர்‌ இயற்றிய முதல்‌ பாடல்‌ எது? 

6. தாசரின்‌ கிருதிகளை ஸ்ரீவியாசராஜர்‌ _ என்று அழைத்தார்‌. 
7. சங்கீதப்‌ பாடங்களைக்‌ கற்பவர்களுக்காக, துவக்கப்‌ 
பாடல்களாக, தாசர்‌ _ இயற்றினார்‌. 

8. தாசரின்‌ புண்ணிய தினம்‌? 

9. _. அவதாரமாக தாசர்‌ கருதப்படுகிறார்‌. 

10. தாசர்‌ இயற்றிய மூன்று காவியங்கள்‌ அல்லது தீர்க்க 
கிருதிகள்‌ பெயர்களைச்‌ சொல்லவும்‌. 











amazon kindle 8ல்‌ இறக்கி, அதில்‌ 'madhwa tamil அல்லது சத்ய 
நாராயணன்‌ என்று தேடினால்‌, எமது அனைத்து புத்தகங்களும்‌ 
வரும்‌. தனித்தனியாக அவற்றை வாங்கியும்‌ படிக்கலாம்‌ அல்லது 
Kindle Unlimited என்னும்‌ திட்டத்தில்‌ சேர்ந்து அனைத்து புத்தகங்‌ 
களையும்‌ இலவசமாகவே படிக்கலாம்‌. மேலும்‌ விவரங்கள்‌ 
தேவையெனில்‌ எங்களை தொடர்பு கொள்ளவும்‌. 








20- ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 





ஹரிதாசர்களின்‌ புதிர்‌ கவிதைகள்‌ 





கனகதாசரின்‌ கணபதி ஸ்துதி 





பெட்ட்வனு தன்ன பொட்டெயலிட்டு 
குட்டாகி£ சலஹிதன ஹொட்டெயலி 
புட்டித தள இஷ்ட தேவன நட்ட நடு:வினலி 
புட்டித*ன நெத்திய நொந்த:னு 

கித்தித*ன சதி ஸ்ருஷ்டியலி புட்டி 
லோகதொ:ளு மொட்ட மொத₹லநெய 
பூஜெ கொம்ப: ஆதி கேசவனினகெ: சரணு 


மேலோட்டப்‌ பொருள்‌: 


மலையை தன்‌ வயிற்றில்‌ வைத்து இரகசியமாகப்‌ பாதுகாத்து 
வந்தவரின்‌ வயிற்றில்‌ பிறந்தவரின்‌ இஷ்டமானவரின்‌ நடு 
வயிற்றில்‌ பிறந்தவரின்‌ தலையொன்றை கிள்ளியவரின்‌ 
மனைவியின்‌ பூஜையை எடுத்துக்‌ கொள்பவரின்‌ உள்ளுறை 
வாழும்‌ ஆதி கேசவனுக்கு சரணங்கள்‌. நமஸ்காரங்கள்‌ . 


உட்கருத்து: 


முண்டிகெ பதங்களை புரிந்து கொள்வதற்கு சரியான இதிகாச 
புராண அறிவு மிகவும்‌ தேவைப்படுகிறது. அதிலும்‌ கனகதாசர்‌ 
பதங்களை புரிந்து கொள்ள அபார ஞானம்‌ தேவை. இப்போது 
இந்த பதத்தை பார்ப்போம்‌. 


ஒரு காலத்தில்‌, எல்லா மலைகளுக்கும்‌, பறவைகள்‌ போல 
இறக்கைகள்‌ இருந்தனவாம்‌. அவை பறந்து, பல ஊர்களின்‌ 
மேல்‌ அமர்ந்து, அங்குள்ளவர்களை கொன்றனவாம்‌. அப்போது, 
தேவேந்திரன்‌ சினம்‌ கொண்டு, மலைகளில்‌ இறக்கைகளை தன்‌ 
வஜ்ராயுதத்தால்‌ வெட்டினாராம்‌. அப்போது வாயு பகவானிடம்‌ 





ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 21 
தஞ்சமடைந்த இமாலய மலையின்‌ புதல்வரான மைநாக 
பர்வதத்தை மட்டும்‌ பத்திரமாக காப்பாற்றி, அதை கடலுக்கு 
அடியில்‌ கொண்டு வைத்து, இரகசியமாகக்‌ காத்து வரும்படி 
வருணனுக்கு கூறினாராம்‌. அந்த வருணனின்‌ மகளே 
இலக்குமி தேவி (பாற்கடலில்‌ தோன்றியவள்‌. அவருக்குப்‌ 
பிரியமானவரே விஷ்ணு. அவர்‌ மகன்‌ நான்முகக்‌ கடவுள்‌ 
பிரம்மா. 


அந்த பிரம்மாவுக்கு ஒரு காலத்தில்‌ ஐந்து தலைகள்‌ இருந் 
தன. அதேபோல்‌, அவர்‌ மகன்‌ சிவனுக்கும்‌ ஜந்து தலைகள்‌ 
இருந்தன. ஒரு நாள்‌ சிவன்‌ கோபம்‌ கொண்டு, பிரம்மாவின்‌ 
ஒரு தலையை கிள்ளி எறிந்துவிட்டாராம்‌. அப்பேர்ப்பட்ட சிவ 
னின்‌ பத்னியே பார்வதி. அந்த பார்வதி, தன்‌ உடலிலுள்ள 
அழுக்கால்‌ மண்ணால்‌) விநாயகரை ஸ்ருஷ்டித்தாராம்‌. அந்த 
கணபதியின்‌ உள்ளுறை இறைவனே ஆதிகேசவ பெருமாள்‌ 
ஆகும்‌. 


இதையே இந்த உகாபோகத்தில்‌ கனகதாசர்‌ சொல்கிறார்‌. 


பெட்டவனு (மலையை) தன்ன பொட்டெயலிட்டு (வயிற்றில்‌ 
வைத்து, கு“ட்டாகி (இரகசியமாக) சலஹித:ன ஹொட்டெயலி 
(வயிற்றில்‌) புட்டித£ள (லட்சுமியை இஷ்ட தேவன (விஷ்ணு 
வின்‌) - என்னும்‌ சொற்றொடரால்‌ 'மைநாக பர்வதத்தை 
தன்னுள்‌ வைத்து காப்பாற்றிய சமுத்திர ராஜா வருணனின்‌ 
மகளாகிய விஷ்ணுவின்‌ பதியான இலக்குமியை' என்கிற 
பொருள்‌ அறிய வருகிறது. 


நட்ட நடு:வினலி புட்டிதன' என்பதன்‌ மூலம்‌, விஷ்ணுவின்‌ 
நாபியில்‌ உதித்த பிரம்மன்‌ குறிக்கப்படுகிறார்‌. 'நெத்திய 
நொந்தனு கித்திதான' என்பதன்‌ மூலம்‌ பிரம்மன்‌ தலையைக்‌ 
கொய்த சிவன்‌ குறிக்கப்படுகிறார்‌. “சதி ஸ்ருஷ்டியலி புட்டி 
என்பதன்‌ மூலம்‌ பார்வதி தன்‌ உடல்‌ மண்ணால்‌ செய்த விக்‌ 
னேஷ்வரன்‌ குறிக்கப்படுகிறார்‌. 


22-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

அந்தப்‌ பிள்ளையாரையே அனைவரும்‌ முதலில்‌ வணங்க 
வேண்டும்‌ என்பது விதி. அதையே 'லோகதொளு மொட்ட 
மொதஃலநெய பூஜெ கொம்ப” என்பதன்‌ மூலம்‌ கவி சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. அவருக்கு உள்ளே இறைவன்‌ விஸ்வம்பர 
ரூபத்தில்‌ உள்ளார்‌. இது சாஸ்திர வாக்கியம்‌. அந்த விஸ்வ 
ம்பரனே, ஆதி கேசவ விஷ்ணு. 

இவ்வளவு அர்த்தங்கள்‌ இந்த உகாபோகத்தில்‌ பொதிந்துள்ளன. 


(தொடரும்‌. 
** கரோம்பேட்டை திரு.ஈ.ஸ்ரீதரன்‌. 








1947ல்‌ இந்திய சுதந்திர நாளில்‌, பீடத்தை அலங்கரித்திருந்த 
மத்வ யதி யார்‌? 

௮. ஸ்ரீசத்யாபிக்ஞ தீர்த்தர்‌ 

ஆ. ஸ்ரீசுயமீந்திர தீர்த்தர்‌ 

இ. ஸ்ரீவித்யாபிரசன்ன தீர்த்தர்‌ 

T. இவர்கள்‌ அனைவரும்‌ 


தினப்படி அனுஷ்டானங்களான சந்தியாவந்தனம்‌, தேவரபூஜை, 
ஸ்லோகங்கள்‌, மடங்கள்‌, யதிகள்‌, ஹரிதாசர்கள்‌, கன்னட / 
சம்ஸ்கிருத கிரந்தங்கள்‌ என இவற்றுடன்‌ மேற்கண்ட பல 
சுவாரசியமான கேள்வி பதில்களைக்‌ கொண்டுள்ளது எமது 
vedhanidhi Android app. 


* தரவிறக்கினால்‌ உடனடி புத்தகப்‌ பரிசு 

* Test mode கொடுக்கப்படும்‌ ஒவ்வொரு 1,000 சரியான 
பதில்களுக்கும்‌ ஒரு புத்தகம்‌ பரிசு. 

* Google Playstore6d VEDHANIDHI' என்று தேடி, உடனே தரவிறக்கி 
பயன்பெறவும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 23 





கன்னட கிரந்தங்களின்‌ அறிமுகம்‌ 





ஹரிகதாம்ருதசாரம்‌ 





ஸ்ரீஜகன்னாததாசரால்‌ ரசனை செய்யப்பட்ட “கன்னட நியாய 
சுதா எனப்‌ போற்றப்படும்‌ மேரு க்ருதியே “ஹரிகதாம்ருத 
சாரம்‌ ஆகும்‌. விஜயதாசரின்‌ ஆணைக்கிணங்க கோபாலதாசர்‌ 
மூலம்‌ தானமாகப்‌ பெறப்பட்ட 40 வருட ஆயுட்காலத்தை 
முழுவதுமாக தாசமார்க்கத்தில்‌ அர்ப்பணித்து, ஜகன்னாத 
தாசரால்‌ படைக்கப்பட்ட அற்புத படைப்பு இது. ஹரிகதாம்ருத 
சாரம்‌ என்றால்‌ பகவான்‌ ஸ்ரீஹரியின்‌ மகிமையை உரைக்கும்‌ 
சார கிரந்தமாகும்‌. பகவானிடம்‌ வினயம்‌, பக்தி, சலுகை, 
ஹாஸ்யம்‌, சரணாகதி, SL நம்பிக்கை முதலான நவ 
ரசங்களில்‌ மூழ்கி, நிறைந்த மனத்தினராய்‌, மெய்‌ மறந்த 
நிலையில்‌ தானாகவே தாசரின்‌ மூலம்‌ வெளிவந்த ஆசு 
கவிதையே இந்த ஹரிகதாம்ருதசாரம்‌. 


பாற்கடலில்‌ கிடைத்தது அமிர்தம்‌ எனில்‌, பக்திக்கடலில்‌ கிடை 
த்தது ஹரிகதாம்ருதம்‌. அந்த அமிருதத்தினால்‌ ரோகம்‌, மரண 
பயம்‌ நீங்கும்‌ எனில்‌, இந்த அமிர்தத்தினால்‌ பவரோகமே 
நீங்கி, மோட்ச மார்க்கம்‌ சித்திக்கும்‌. 


சாதாரணமாக ஒவ்வொரு கிரந்தத்திலும்‌ ஒவ்வொரு விஷயம்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌. இந்த ஹரிகதாம்ருத சாரத்தில்‌ பகவத்‌ 
விஷயமான சகல தத்வங்களும்‌, ரகசியமான பிரமேயங்களும்‌, 
பகவத்‌ மகிமைகளும்‌, மிகவும்‌ ஸ்பஷ்டமாக ஸ்ருதி, ஸ்ம்ருதி 
களுக்கு அனுகூலமாக கூறப்பட்டுள்ளது. சகல வேத, உப 
நிஷத்கள்‌, புராண, இதிகாசங்கள்‌ முதலான மூல பிரமாண 
கிரந்தங்களை ஹரிகதா எனக்கொண்டால்‌, சர்வமூல கிரந்த 
ங்கள்‌, டீகா, டிப்பணி, கிரந்தங்களை அதன்‌ அர்த்தங்களை 
அளிக்கும்‌ கிரந்தங்கள்‌ எனக்‌ கொண்டால்‌, “ஹரிகதாம்ருத 





24-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 
சாரம்‌ மேற்கூறிய அனைத்து கிரந்தங்களின்‌ சாரமாக 
திகழ்கிறது. 


32 சந்திகளில்‌, பாமினி ஷட்பதி அமைப்பில்‌ இயற்றப்பட்ட 
கிரந்தம்‌ இது. ஸ்ரீரீபாதராஜர்‌, ஸ்ரீவியாசராஜர்‌, ஸ்ரீவாதிராஜர்‌ 
மற்றும்‌ ஸ்ரீபுரந்தரதாசர்‌ ஆகியோர்‌ இவரது கனவில்‌ தோன்றி 
அளித்த ஆசிர்வாதத்தால்‌ இயற்றப்பட்ட கன்னட மேரு கிருதி 
இது. ஜகன்னாததாசர்‌ கிரந்தத்தை இயற்றியபோது, வர்ணா 
பிமானி தேவதைகள்‌, இவர்‌ முன்னே :நான்‌, நீ என்று போட்டி 
யிட்டு நர்த்தனமாடி, நின்று அருளிய கிரந்தம்‌ இது. 


தாசரே ஓரிடத்தில்‌ ஸ்பஷ்டமாக -லெளகிக வார்த்தை அல்ல, 
பரலோக நாதனின்‌ வார்த்தை என்று பொருள்படும்படியாக 
லோக வார்த்தெ இதல்ல, பரலோகைக நாதன வார்த்தெ என 
உரைத்துள்ளார்‌. எனவே, இந்த கிரந்தம்‌ ' சகல வேத, புராண, 
இதிகாச, உபநிஷத்‌ ஆகியவற்றின்‌ சாரமாக ரகசிய பிரமேய 
ங்களுடன்‌ உள்ளது என்று தெரிகிறது. எளிமையான நடை, 
அனைவரும்‌ புரிந்து கொள்ளும்‌ வண்ணம்‌ உதாரணங்கள்‌, ஆழ 
மான பகவத்‌ விஷயங்கள்‌ இதில்‌ நிரம்பியுள்ளன. அங்கங்கு 
சம்ஸ்கிருத பதங்கள்‌ இருப்பினும்‌, அது கன்னடத்தில்‌ நிழலில்‌ 
அனுசரித்து இருக்கும்படி தாசர்‌, தன்‌ கவித்துவத்தையும்‌ 
நிரூபணம்‌ செய்துள்ளார்‌. 


மனிதன்‌ எப்படி இருக்க வேண்டும்‌? பகவானின்‌ கருணைக்கு 
பாத்திரராவது எவ்விதம்‌? பகவானின்‌ கருணை எத்தகையது? 
பித்ரு காரியங்களை செய்வது எப்படி? எதுவும்‌ அறியாத பாம 
ரன்‌ எவ்விதம்‌ சாதனை செய்யவேண்டும்‌? எப்படி அனு 
சந்தானம்‌ செய்வது? இவ்வளவு ஏன்‌? எப்படி போஜனம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதுகூட இதில்‌ விவரிக்கப்பட்டுள்ளது. 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 25 
32 சந்திகளில்‌ முறையே, மங்களாசரண சந்தி, கருணா சந்தி, 
வியாப்தி சந்தி, போஜன ரசவிபாக சந்தி, விபூதி சந்தி, பஞ்ச 
மஹாயக்ஞ சந்தி, பஞ்ச தன்மாத்ர சந்தி, மாத்ருகா சந்தி, 
ஜீவப்ரகரண சந்தி, சர்வ ப்ரதீக சந்தி (அல்லது) சர்வ சமர்ப்பண 
சந்தி, தியான க்ரியா (அல்லது) தியான ப்ரக்ரியா சந்தி, நாடி 
பிரகரண சந்தி, நாமஸ்மரண சந்தி, பித்ருகண சந்தி, ஸ்வாஸ 
சந்தி, தத்த ஸ்வாதந்த்ர்ய சந்தி, ஸ்வகத ஸ்வாதந்த்ர்ய சந்தி, 
க்ரீடா விலாச சந்தி, கர்ம விமோசன சந்தி, குணதாரதம்ய 
சந்தி, ப்ருஹத்‌ தாரதம்ய சந்தி, பக்தாபராத சஹிஷ்ணு சந்தி, 
கல்ப சாதன சந்தி, பிம்பாபரோக்ஷ சந்தி, ஆரோகண தாரதம்ய 
சந்தி, அவரோகண தாரதம்ய சந்தி, அனுக்ரமணிகா சந்தி, 
கணபதி ஸ்தோத்திர சந்தி (அல்லது) விக்னேஷ்வர சந்தி, 
அணுதாரதம்ய சந்தி, தைத்ய தாரதம்ய சந்தி என பிரித்து, 
பகவத்‌ விஷயங்களை கொடுத்துள்ளார்‌ தாசர்‌. கிரந்தத்தின்‌ 
சந்தி விபாக கர்மங்களை, ஸ்ரீபீமேச தாசர்‌, “சந்தி மாலா சந்தி: 
என்ற கிருதியில்‌ தனியாக விளக்கியுள்ளார்‌. 


இத்தகைய உயரிய கிரந்தத்தின்‌ பலஸ்ருதியை ஸ்ரீஜகன்னாத 
தாசரின்‌ சிஷ்யர்‌ ஸ்ரீதவிட்டல தாசர்‌, விசேஷமாக 33-வது 
சந்தியாக கொடுத்துள்ளார்‌. அதில்‌, இந்த நூலின்‌ ஒரு எழுத்‌ 
தைக்கூட எழுதி, படித்தாலும்‌, ஒருவன்‌ தேவதைகளால்‌ 
வேண்டப்பட்டவனாய்‌, ஸ்ரீஹரியின்‌ பக்தி என்னும்‌ உயர்வான 
செல்வத்தைப்‌ பெறுவான்‌. இதைப்‌ படிப்பவர்களுக்கு அகால 
மரணம்‌ இல்லை, யம பயம்‌ விலகும்‌, சர்வ மனோ 
பீஷ்டங்களும்‌ நிறைவேறும்‌ எனக்கூறி, மேலும்‌ இந்த 
கிரந்தத்தின்‌ ஒரு சந்தியாவது பாராயணம்‌ செய்வதால்கூட, 
ஆயுள்‌, ஆரோக்யம்‌, புகழ்‌, வலிமை, விசேஷ ஞானம்‌, விர்‌ 
மற்றும்‌ நல்ல குணங்கள்‌ சித்திக்கும்‌ என விவரித்துள்ளார்‌. 
ஸ்ரீவிட்டல்‌ தாசர்‌ மேலும்‌ விவரிக்கும்படியான இந்த 
கிரந்தத்தை கேட்டாலே, குருடன்‌ கண்‌ பார்வை பெறுவான்‌, 
செவிடனுக்கு காதுகள்‌ கேட்கும்‌, வளர்ச்சி குறைபாடு உள்ள 
வர்கள்‌, மன்மதனைப்‌ போல ரூப செளந்தர்யம்‌ அடைவார்கள்‌, 
மலட்டுப்‌ பசுக்கள்‌ கூட ஈன்றெடுக்கும்‌ பாக்கியம்‌ பெறும்‌, 


26-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 
பட்டம்‌ மரம்‌ கூட துளிர்க்கும்‌ என பலன்களை வரிசைப்‌ 
படுத்துகிறார்‌. 


இந்த கிரந்தத்தின்‌ பாராயணத்தால்‌ காம, க்ரோதங்கள்‌ முத 
லான கெட்ட சிந்தனைகள்‌ நீங்கும்‌, நித்ய தீர்த்த ஸ்னானம்‌ 
மற்றும்‌ தானங்கள்‌ அளிக்கும்‌ பலன்கள்‌ கிட்டும்‌. பத்னியரிடம்‌ 
பதிபக்தியும்‌, கணவனிடத்தில்‌ ஏகபத்னி விரதமும்‌, தம்பதி 
களிடையே அன்யோன்ய பாவமும்‌ அதிகரித்து, சந்தோஷ 
த்துடன்‌ நல்வாழ்வு வாழ்வர்‌, நற்கதியைப்‌ பெறுவர்‌ என தாசர்‌ 
பலஸ்ருதியில்‌ விளக்குகிறார்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, ஸ்ரீஜகன்னாததாசர்‌, வைகுண்ட 
யாத்திரைக்குக்‌ கிளம்ப எத்தனித்தபோது, சூக்ஷ்ம ரூபத்தில்‌ 
தன்னை காண்பித்து, தன்னுடைய ஒரு அம்சம்‌ தான்‌ வாழ்ந்த 
மானவியில்‌ உள்ள தன்‌ கிருஹத்தில்‌ ஒரு கம்பத்திலும்‌, தான்‌ 
மீட்டிவந்த வீணையிலும்‌, விசேஷமாக தான்‌ இயற்றிய 
ஹரிகதாம்ருத சாரத்திலும்‌ இருப்பதாக உரைத்து, ஹரிவாயு 
மற்றும்‌ குருகளின்‌ அருள்‌ இதில்‌ பரிபூர்ணமாக உள்ளது 
என்பதை காட்டியுள்ளார்‌. 


கன்னடத்தில்‌ இயற்றப்பட்ட ஹரிகதாம்ருத சாரத்திற்கு 
அனேக பண்டிதர்களும்‌, தாசர்களும்‌, ஸ்ரீசங்கர்ஷண ஒடெயரு 
போன்ற யதி ஸ்ரேஷ்டர்களும்‌ வெவ்வேறு காலங்களில்‌, 
அனேக வியாக்யானங்களை அளிப்பத்திருப்பதனாலேயே, இந்த 
கிரந்தத்தின்‌ மகிமை மற்றும்‌ கருத்துக்களின்‌ ஆழம்‌ புலப்படூ 
கின்றது. இத்தகைய மேரு கிருதியான ஹரிகதாம்ருதசார 
கிரந்தத்தை படித்து, எழுதி, கேட்டு, பாராயணம்‌ செய்து, பிறரு 
க்கும்‌ கற்பித்து ஸ்ரஜகன்னாத விட்டலனின்‌ அருளுக்கு பாத்தி 
ரர்‌ ஆவோமாக என பிரார்த்திக்கின்றோம்‌. 
ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. 

= திரு.லட்சுமிபதிராஜா, சென்னை 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 27 





பகவத்கீதை 





கீதா சாரம்‌ - ஸ்ரீவியாசராஜர்‌ 





ஸ்லோகம்‌: 

ஞான தொ£ட்டசது கர்மப5₹ந்த*வன பிட்டு: | 
கர்ம பி:ட்டரெ ப்ரத்வாயவெஷ்டு || 

பல பிட்டு நீ மாடு சத்கர்மகள 
ஸுமதேஹகெ பல கர்ம காரணவல்ல |13 


பத: 

கர்மதல்லெ நினகதி*கார | ப£ல தா தூர | 
துனஞ்சயகோ:ஸ்கர | 

ஞான தொ£:ட்டசது கர்ம தூ£ரய்யா | இத்த பாசரய்ய | 
யோகபுசத்தி* மாட:ய்யா | 

ஜீதபு:த்தி; யாவதை' கேஷவ | ஜக£த்பா£ஷவ | நோடிதெ: 
பரமேஷ | 

கோவிந்தனல்லி மனஸிட்டவ | காமபி:ட்டவ | ஜிததே£2ஹே 
தானாவ ||3 


எல்லா யக்ஞங்களை விடவும்‌ ஞான யக்ஞம்‌ சிறந்தது. அதா 
வது, பகவந்தனின்‌ சர்வோத்தமத்வ ஞானத்தைப்‌ பெறுவதே 
சிறந்த ஞான யக்ஞம்‌. நஹி ஞானேன சத்ருசம்‌ பவித்ர மிஹ 
வித்யதே' என்பதே இதற்கு சான்று. TOMO நீ மாடு 
கர்மங்கள' (கடமைகளைச்‌ செய்‌. பலனை எதிர்பாராதே) என்பது 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ தரும்‌ அறிவுரை. 'கர்மண்யேவாதிகாரஸ்தே மாப 
லேஷு கதாசன அதாவது, ஒருவரின்‌ வர்ணாசிரம தர்மங்களு 
க்கு ஏற்ப கர்மங்களை செய்யவேண்டும்‌ என்பதே இங்கு சொல்‌ 
லப்பட்டிருக்கிறது. 


பலனை எதிர்பார்த்து கர்மங்களை செய்யக்கூடாது என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. பகவந்தனிடம்‌ பக்தி, ஞானம்‌, அருள்‌ 





28-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

ஆகிய பலன்களை எதிர்பார்ப்பது முக்கியம்‌. தனஞ்சய கோஸ்‌ 
கர பல தா தூர: என்றால்‌, சுயநலத்திற்கான பலன்கள்‌. தனம்‌- 
ஜய - தனஞ்சய. பணம்‌ மற்றும்‌ இதர விஷயங்களில்‌ வெற்றி 
என்னும்‌ பலன்கள்‌. 'ஜகத்பாஷவ நோடதெ பரமேஷ கோவிந்த 
னல்லி மனவிட்டவ':. ஜகத்பாஷ என்றால்‌, உலகத்தைக்‌ 
கட்டுவது. பஞ்ச பூதங்களைக்‌ கட்டுவது. பரமேஷ என்றால்‌, 
லட்சுமிதேவியிடமிருந்து துவங்கி, அனைவருக்கும்‌ தலைவன்‌. 
'கோவிந்தனல்லி மனவிட்டவ' என்று ஆகவேண்டுமென்றால்‌, 
பலன்களை விரும்புவதை விடவேண்டும்‌. 'ஜிதபுத்தி' என்றால்‌, 
ஸ்திதப்ரக்ஞன்‌, இந்திரியம்‌, மனது, புத்தி ஆகியவற்றை வென்ற 
தேகமே 'ஜிததேஹ்‌'. வேதங்களால்‌ புகழப்பட்டுள்ள, சர்வ ஸ்ரே 
ஷ்ட ஸ்வாமியான கோவிந்தனை தெரிந்துகொள்ள வேண்டு 
மெனில்‌, நம்மை துஷ்ட காரியங்களில்‌ ஈடுபடுத்தும்‌ இந்திரிய 
ங்களை கட்டுப்படுத்த வேண்டும்‌. 


ஸ்லோகம்‌: 

ஞான தொட்ட”து: கர்மத£ல்யாகெ என்ன | 
புத்தீ்‌ மோஹிஸ்‌ கிருஷ்ண கேளய்ய பின்ன || 
கர்மவில்லதெ மோக்ஷப2லவுண்டெ இன்னா | 
கர்ம மோக்ஷத புத்தி4கெ: பீஜவல்லெ |14 


பத: 

யுத்த* கர்மவ மாடோ: பாண்டவ | ரணதாண்ட | வைரி 
ஷண்டுனெம்புவா | 

ஜனரெல்ல மாள்பரோ நின்ன நோடி | மத்தென நோடி | 
நோடிதர நீ போடி? | 

எனக்யாகெ: பேளய்ய ஜனகர்ம | க்ஷத்ரிய தர்ம | 
நஷ்டவாகு5வுது? SHO | 

அர்ப்பிஸு என்னல்லி சர்வவு | பிட்டு க3ர்வவு | 

DM என்னொளு சர்வவு |14 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 29 
“ஹே கிருஷ்ணா! இந்த போர்க்களத்தில்‌, மிகவும்‌ கொடியதான 
இந்த போரின்‌ நடுவே, என்னை ஏன்‌ சோதிக்கிறாய்‌?' என்று 
கேட்கிறான்‌ அர்ஜுனன்‌. இதற்கு கிருஷ்ணன்‌, 'கர்மவில்லதே 
மோட்சபலவுண்டே?' என்று கேட்கிறான்‌. க்ஷத்ரியனின்‌ 
கடமை, தர்ம பரிபாலனம்‌. பிரஜா (மக்கள்‌) பரிபாலனம்‌. வீரம்‌. 
வலிமை. எதிரிகளை வெல்வது - ஆகியன. இந்த கடமைகளி 
லிருந்து ஒருவன்‌ தவறினால்‌, மோட்சபலன்‌ அவனுக்கு எப்படி 
கிடைக்கும்‌? க்ஷத்ரியனின்‌ கடமை மற்றும்‌ தர்மம்‌, போர்‌ செய்‌ 
வதே. நீ இப்போது போர்‌ செய்யமாட்டேன்‌ என்று சொல்வது, 
அதர்மம்‌ ஆகும்‌ என்பதே இங்கு குறிப்பிடப்படுகிறது. 


யதா ராஜா ததா ப்ரஜா - பெரியவர்கள்‌ சனாதன தர்மம்‌ 
மற்றும்‌ ஆசாரங்களை சரியாக பின்பற்றவில்லையெனில்‌, சிறி 
யவர்களும்‌ அதை பின்பற்ற மாட்டார்கள்‌. அப்படியே படிப்படி 
யாக தர்மம்‌ அழிந்துவிடும்‌. ஆகையால்‌, 'ஜனரெல்ல மாள்பரோ 
நின்ன நோடி, மத்தென்ன நோடி” என்கிறார்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌. சாதா 
ரண மக்களின்‌ தர்மம்‌ மற்றும்‌ க்ஷத்ரியனின்‌ தர்மம்‌ ஆகிய 
இந்த இரு வகையான தர்மங்களினாலும்‌ கிருஷ்ணனுக்கு 
எவ்வித பிரயோஜனமும்‌ இல்லை. நுடிதந்தெ PAL. PAL 
SDAS நுடியுவுதெ என்பதே அவன்‌ செய்தி. நான்‌ சொல்‌ 
வதைப்‌ போல செய்‌; நான்‌ செய்வதைப்‌ போலவே செய்யாதே. 
'அர்ப்பிஸு என்னல்லி சர்வவு, பிட்டு கர்வரு' (உன்‌ கர்வத்தை 
விட்டுவிட்டு, அனைத்தையும்‌ எனக்கு சமர்ப்பணம்‌ செய்‌). இந்த 
செய்தியே, நாஹம்‌ கர்த்தா ஹரி: கர்த்தா, தத்பூஜா கர்ம 
சாகிலம்‌' (எதையும்‌ நான்‌ செய்வதில்லை. அனைத்தையும்‌ 
ஸ்ரீஹரியே செய்கிறான்‌) என்று சிந்திக்கும்‌ மனோநிலை. 


ஸ்லோகம்‌: 

யோக: சன்யாஸவெரடூ முக்திகெ HAWA | 
போக: வர்ஜித கேளு சன்யாஸியிரவு || 
ஹ்யாகெ: பத்‌:மகெ: பாணிய லேபவில்ல | 
ஹாகெ ப*க்திகெ: சம்ஸ்க்ருதியு இல்லா ||5 


பத: 


30-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

அஜனல்லி த்‌ஃவிஜனல்லி க£ஜனல்லி | ஸம நானல்லி | 
UST மனதல்லி | 

மனஸு யார ஜீவக்கெ பந்து: | இத்த பா:ரெந்து: | 15045 
வைரிதா-ரெந்து? | 

லோஷ்டகாஞ்சன நோடு ஸமமாடி | ஆஸன ஹூடி | 
நாஸிகதுதி நோடி? | 

த்யானமாடு ஹரி அல்லிஹ | அவனல்லிஹ | யோக 
சன்னிஹிதனவனே ||5 


பொதுவாக, யோக என்றால்‌ கிருஹஸ்த தர்மம்‌ என்றும்‌, 
சன்யாஸ என்றால்‌ யதி தர்மம்‌ என்றும்‌ சொல்வதுண்டு. 
ஆனால்‌, 'பகவத்பூஜா ரூபதல்லி விஹித கர்மானுஷ்டானவே 
யோக:. காம கிரோதம்‌ ஆகிய தோஷங்களை தொலைப்பதே 
சன்யாசம்‌ எனப்படும்‌. முக்தி கிடைக்க வேண்டுமெனில்‌ யோக 
மும்‌ வேண்டும்‌. சன்யாசமும்‌ வேண்டும்‌. 'எலெய மேலிருவ 
பத்மக்கெ நீரின லேபவில்ல: (தாமரை மலர்‌ நீரில்‌ இருந்தாலும்‌ 
அவ்விரண்டிற்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை). இது எப்படியோ 
அதைப்‌ போலவே பக்திகெ சம்ஸ்க்ருதியு இல்ல. அதாவது 
பகவத்‌ பக்தனுக்கு, சம்ஸ்க்ருதி என்றால்‌, பிறப்பு, இறப்பு 
போன்ற சுழற்சிகள்‌ இல்லை. 


'அஜனல்லி த்விஜனல்லி, ஜகதல்லி ஸம என்னும்‌ நுடி “வித்யா 
வினய சம்பன்னே பிரம்மணே கவி ஹஸ்தினி | ஷுனி 
ச்யைவ ஷ்வபாகே ச பண்டிதா: சமதர்ஷின: என்னும்‌ ஸ்லோக 
த்தின்‌ பொருளைப்‌ போலவே இருக்கிறது. இதில்‌ பகவத்கீதை 
யின்‌ ஆறாவது அத்தியாயத்தின்‌ சாரமும்‌ அடங்கியிருக்கிறது. 

**ப்ராணேஷ கேசவ தாசர்‌. பெங்களூரு 








எங்களது இதர புத்தகங்களை வாங்கிப்‌ படித்து, மற்றவர்களு 
க்கு பரிசளித்து ஆதரவளித்தால்‌, தமிழில்‌ மேலும்‌ புத்தகங்‌ 
களைக்‌ கொண்டு வர எங்களுக்கு உதவியாக இருக்கும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 31 





மனப்பாடப்‌ பகுதி 





தேவதா தாரதம்யம்‌ 




















1 | ஸ்ரீமன்‌ நாராயணன்‌ 14 | நாரதர்‌ 

2 | ஸ்ரீமகாலட்சுமி 15 | அக்னி, ப்ருகு, ப்ரஸுூதி தேவி 

3 | பிரம்மா & வாயு 16 | ரிஷிகள்‌, வைவஸ்வத மனு, 
விஸ்வாமித்ர 

4 சரஸ்வதி & பாரதி 17 | மித்ர, நிர்ருதி, தாராதேவி, 
ப்ரவாஹி 

5 | கருட, சேஷ, ருத்ர 18 | குபேர, விஷ்வக்சேன, கணபதி, 


சேஷ ஷதரு (85 பேர்‌) 





ஷண்மஹிஷியரு 


கர்மஜ தேவதைகள்‌ 





செளபர்ணி, வாருணி 
& பார்வதி 


கங்கா, பர்ஜன்ய, சூர்ய, சங்க்யா, 
ஷசி, ஷாமளா, விராட்தேவி 
































8 | இந்திர, காம 21 | ஸ்வாஹாதேவி 
9 | அஹங்காரிக ப்ராண | 22 | புத 
10 (குரு பிருஹஸ்பதி, 23 | உஷாதேவி 
அனிருத்த, ரதி, 
ஸ்வாயம்பு மனு, 
சசிதேவி, தக்ஷ 
பிரஜாபதி 
11 | ப்ரவாஹ வாயு 24 | தரணிதேவி 
12 | சூர்ய, சந்திர, யம, | 25 | சனீஸ்வரன்‌ 
ஷதரூபா தேவி 
13 | வருண 26 | புஷ்கர 





* 1 முதல்‌ 26 வரை படித்தால்‌ - அவரோகண தாரதம்யம்‌. 
* 26 முதல்‌ 1 வரை படித்தால்‌ - ஆரோகண தாரதம்யம்‌. 
* த்வைதத்தின்‌ முக்கிய கோட்பாடுகளில்‌ ஒன்றான 
தாரதம்யத்தை அனைவரும்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. 

* ஆதாரம்‌ - ஹரிகதாம்ருதசாரம்‌. 








32-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 





ஹரிகதாம்ருதசார கட்டுரைகள்‌ 





சர்வ பிரத்க சந்தி 





** சர்வ பிரதீக சந்தியில்‌ மொத்தம்‌ 25 பத்யங்கள்‌ உள்ளன. 
அந்த சந்தியைப்‌ பற்றிய ஒரு சுருக்கமான கட்டூரை இது. 


அனைத்துமே ஸ்ரீஹரியின்‌ பிரதீக (பிரதிபிம்பம்‌ / reflection) 
என்று இந்த சந்தியின்‌ பெயரிலிருந்தே தெரியவருகிறது). இந்த 
உலகத்தில்‌ இருக்கும்‌ அனைத்து ஜீவராசிகளும்‌ அவருக்கு 
பிரதிபிம்பமே. ஜடப்பொருட்கள்‌ அனைத்திலும்‌ அவர்‌ AAS 
கிறார்‌. அவரை விட்டு எந்தவொரு பொருளும்‌ தனியாக இருப்‌ 
பதற்கு சாத்தியமே இல்லை. ஒரு குழந்தையாக ஆல இலை 
யின்மேல்‌ படுத்திருக்கும்போது, மொத்த பிரம்மாண்டத்தையும்‌ 
தன்‌ வயிற்றில்‌ வைத்துக்கொண்டு படுத்தார்‌. தன்‌ மனைவி 
யான ரமாதேவியை தன்‌ மார்பில்‌ இடம்‌ கொடுத்து வைத்துக்‌ 
கொண்டார்‌. தன்‌ மனைவியில்‌ ஸ்த்ரீ ரூபத்தினை ஆல-இலை 
யாக மாற்றிக்கொண்டார்‌. பூ (8௩௦) ரூபத்தை தண்ணீராக 
மாற்றிக்கொண்டார்‌. தண்ணிரில்‌ ஆல-இலையைப்‌ போட்டு 
அதன்மேல்‌ படுத்தார்‌. அதிக வெளிச்சம்‌ இருந்தால்‌ தூக்கம்‌ 
வருவதில்லை என்று, துர்கா ரூபத்தை இருட்டாக மாற்றி, 
காலத்தை தன்‌ கண்‌ இமைகளில்‌ இருத்திக்‌ கொண்டார்‌. 
தண்ணீரில்‌ இலை மிதந்ததை, ஒரு தொட்டிலாக நினைத்து, 
அதில்‌ படுத்திருந்தார்‌. அப்போது அஹ: அஸ்மீ என்றார்‌. 
இதன்‌ பொருள்‌ - நான்‌ ஒருவன்‌ மட்டுமே இருக்கிறேன்‌, நான்‌ 
அனைத்திலும்‌ இருக்கிறேன்‌, என்னிடம்‌ அனைத்தும்‌ 
இருக்கின்றன - ஆகியவற்றை சொல்கிறார்‌. தனக்குத்‌ தானே 
பிரதிபிம்பன்‌. இந்த விஷயங்களைப்‌ பற்றி எழுதப்பட்ட 
சந்தியே - சர்வப்ரதீக சந்தியாகும்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 33 
நம்‌ வாழ்க்கையில்‌ தினந்தோறும்‌ ஸ்ரீஹரியை எப்படி 
நினைக்கவேண்டும்‌ என்பதை, ஸ்ரீஜகன்னாததாசர்‌ பற்பல 
உவமை உவமேயங்களுடன்‌ ஹரிகதாம்ருதசார கிரந்தம்‌ 
சர்வப்ரதீக சந்தியில்‌ விளக்கியுள்ளார்‌. 


மொத்த பிரம்மாண்டத்தை படைத்தவர்‌ ஸ்ரீஹரி. இதை அழிப்ப 
வரும்‌ ஸ்ரீஹரியே. பிரளய காலத்தில்‌ ஸ்தூல சரீரங்களை 
அழித்து அவற்றை சூக்ஷ்ம ரூபமாக மாற்றுகிறார்‌. படைப்பு 
காலத்தில்‌ சூக்ஷ்ம ரூபங்களை ஸ்தூல சரீரமாக மாற்றி 
பிரம்மாண்டத்தை படைக்கிறார்‌. ஸ்தூல தேகத்தை சூக்ஷ்ம 
ஜீவருக்குக்‌ கொடுத்து சாதனை செய்வித்து அந்த ஸ்தூல 
சரீரத்தை அழித்து, அவரவர்களின்‌ தகுதிக்கேற்ப ஆனந்தத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஸ்தூல சரீரத்தை அழித்து, அவர்களின்‌ 
சூக்ஷ்ம-அம்சத்தை மூல-பிரக்ருதியில்‌ இருத்தி படுக்கிறார்‌. 
இந்த செயல்களினால்‌ அவருக்கு எந்தவொரு பிரயோஜனமும்‌ 
இல்லை. இது அவருக்கு ஒரு அனாயாசமான விளை 
யாட்டாகும்‌. 


இப்படி படைக்கப்பட்ட ஜீவர்கள்‌, அ-ஸ்வதந்திரர்கள்‌ (சுயமாக 
முடிவெடுக்க முடியாதவர்கள்‌, அல்பர்கள்‌, ஆகையால்‌ இவர்‌ 
களால்‌ ஸ்ரீஹரியின்‌ உதவி இல்லாமல்‌ சாதனைகள்‌ செய்ய 
முடியாது. புருஷ ரூபத்தினால்‌, ஜீவர்களின்‌ ஸ்தூல சரீரத்தில்‌ 
வியாபித்து, அவர்களின்‌ அனைத்து செயல்களுக்கும்‌ காரண 
னாகி தன்னுடைய இஷ்டப்படி செயல்களை செய்து, அவர்‌ 
களை சம்சாரத்திலிருந்து விடுதலையளித்து தன்னுடனே 
வைத்துக்கொண்டு அவரவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட சுகத்‌ 
தினைக்‌ கொடுத்து அருள்கிறார்‌. 


பிரம்மாதி தேவதைகளிலிருந்து துவங்கி, சிறு கிருமிவரை, 
தைத்யர்கள்‌ ஆகியோரையும்‌, பஞ்சபூத, மூன்று குணங்களைக்‌ 
கொண்ட உலகத்தைப்‌ படைத்து, ஜீவர்களுக்குத்‌ தேவையான 
காற்று, நீர்‌, வெளிச்சம்‌, உணவுகளை முதலிலேயே உருவாக்கி, 
பிறகு சூக்ஷ்ம சரீரமுள்ள ஜீவர்களுக்கு ஸ்தூல சரீரத்தைக்‌ 
கொடுத்து, அந்த தேகத்தில்‌ தானே நிலைபெற்று, அவர்கள்‌ 


34-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 

செய்யும்‌ செயல்களில்‌ தானே நின்று, அவரவர்களின்‌ தகுதி 
க்குத்‌ தக்கவாறு, தன்‌ இஷ்டப்படி சாதனை செய்விக்கிறார்‌. 
பற்பல ஜீவர்களில்‌ பற்பல ரூபங்களை எடுத்து, அனைத்து 
காலங்களில்‌ வியாப்தனாகிருக்கிறார்‌. தன்‌ மனைவி ரமாதேவி 
யுடன்‌, தானே படைத்த பிரம்மாண்டமே அவரது பிரதிபலிப்பு 
ஆகும்‌. அதற்கே கனகதாசர்‌ ஸ்ரீஹரியின்‌ விளையாட்டினை 
பின்வருமாறு பாடினார்‌. 


நீ மாயெயொளகோ நின்னொளு மாயெயோ | நீ 
தேஹதொளகோ நின்னொளு தேகவோ: என்று ஸ்ரீஹரி தானே 
உருவாக்கிய பிரம்மாண்டத்தில்‌ ஓதப்ரோதனாகி (குறுக்குசால்‌) 
வியாபித்திருக்கிறார்‌. 


வியாப்த ரூபத்தினாலேயே அவரால்‌ அனைத்து செயல்களை 
யும்‌ செய்யமுடியும்‌ என்றாலும்‌, பற்பல ரூபங்களை எடுத்து 
அனைத்து இடங்களிலும்‌ வியாபித்திருக்கிறார்‌. தன்‌ உடலிலி 
ருந்து தத்வாபிமானி தேவதைகளை படைத்து, ரஜோ-தமோ 
குண ஜீவர்களின்‌ ஸ்தூல சரீரத்தில்‌ வியாபித்து, அவரவர்‌ 
களின்‌ சாதனையை செய்விக்கிறார்‌. 

** கன்னட மூலம்‌: திரு. சி.எஸ்‌.ஹுச்சுராவ்‌ 





ஹரிதாசர்களின்‌ புண்ணிய தினங்கள்‌ 


ஆராதனை 





கார்த்திக & மார்கசிர மாதங்களில்‌ 











கார்த்திக்‌ பகுள சதுர்தசி - ஸ்ரீமுத்துமோகனதாசர்‌ 
(தொட்டபல்லாபுர) 

கார்த்திக அமாவாசை - ஸ்ரீமஹிபதி தாசர்‌ (காகிண்டிகி) 
மார்கசிர பெளர்ணமி - ஸ்ரீவித்யா பிரசன்ன தீர்த்தர்‌ சோசலே) 
மார்கசிர பகுள த்வாதசி - ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 
(மைசூரு) 

மார்கசிர அமாவாசை - ஸ்ர்குருஸ்ரீஷவிட்டல தாசர்‌ (கனககிரி 


ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 - 35 
ஹரிதாச விஜயம்‌ 
சந்தா விவரம்‌ (36 பக்கங்கள்‌) 
1 ஆண்டுக்கு ரூ.200/- 3 ஆண்டுகளுக்கு ரூ.500/- 
5 ஆண்டுகளுக்கு ரூ.900/- 10 ஆண்டுகளுக்கு ரூ.1700/- 








வங்கியில்‌ சந்தா செலுத்தினால்‌, அதன்‌ விவரத்துடன்‌, 
உங்கள்‌ முகவரியை, மின்னஞ்சல்‌ செய்யவும்‌ 





வங்கி விபரம்‌: 
Sathya Narayanan 
ICICI Bank - Savings account 
Alc. No. 000101043177. IFSC: ICICO000001 
Cenotaph Road Branch, Chennai 18 





ஹரிதாச விஜயம்‌ சந்தா செலுத்துபவர்களுக்கு ஒரு புத்தகம்‌ 
இலவசமாக அனுப்புகிறோம்‌. இப்புத்தகம்‌ கிடைக்காதவர்கள்‌ 
எம்மைத்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 











Amazon Kindleev உள்ள நமது தமிழ்‌ மின்புத்தகங்களில்‌ சில: 





1. ்ரீவாதிராஜரின்‌ ஸ்வப்னபத (விளக்கத்துடன்‌) 

2. ஸ்ரீவித்யாபிரசன்ன தீர்த்தர்‌ எழுதியுள்ள நாடகங்கள்‌ 
3. ரூமோகனதாசரின்‌ கோலு ஹாடூ (விளக்கத்துடன்‌) 
4. ஸ்ரீபிரசன்னவெங்கட தாசரின்‌ நாராயண பஞ்ஜர 

5. ்ரீஜகன்னாத தாசரின்‌ பலவிது பாளுதுதக்கெ 

6. ஸ்ரீஜகன்னாத தாசர்‌ கட்டுரைகள்‌ (60 கட்டுரைகள்‌) 
7. மீர்குருகோவிந்த தாசரின்‌ கோவிந்தாஷ்டகம்‌ 


& மேலும்‌ பல புத்தகங்கள்‌, கன்னட கிரந்தங்களை தொடர்ந்து 
மின்புத்தகங்களாக்க்‌ கொண்டு வர முயல்கிறோம்‌. 











36-ஹரிதாச விஜயம்‌ - நவம்பர்‌ 2019 








ஸ்ரீவிஜயதாசர்‌ 








If Undelivered, please 
return to: 

Sathya Narayanan, 
380, 2A Main,16th 
Cross 

JP Nagar 4th Phase 
Bengaluru 560078 





To: 








ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 1 


ஹரிதாச விஜயம்‌ 


மாத இதழ்‌ 
Haridasa Vijayam - Monthly 


மலர்‌ 174 டிசம்பர்‌ 2019 «= இதழ்‌ 3 


ஹீ குருகோவிந்தவிட்டல தாசர்‌ 


If Undeivemd, piense To: 


retum tor 


Sathya Narayanan, 
தகவ ENT uhun பிரசன்ன தீர்த்‌ ௧ 


Bengaluru 660078 





2-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 


ஸ்ரீஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா 











நம: ஸ்ரீபாதராஜாய நமஸ்தே வியாச யோகினே | 
நம: புரந்தரார்யாய விஜயார்யாய தே நம: ॥ 





“ஹரிதாச விஜயம்‌” 
சிரி நிலயன குணகள Ay பஜிசுவுதே 
மலர்‌ : 1 இதழ்‌ : 
நிர்வாக ஆசிரியர்‌ 
'ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 
ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, 
380, 2& Main, 16th Cross, 
JP Nagar 4th Phase, பெங்களூரு 560078 
Ph.: 89044-58276. haridasa.vijayam@gmail.com 


jagannathakesava.blogspot.com 


துணை ஆசிரியர்‌ 
'தாச சாகித்ய சேவா ரத்ன: 
திரு. குரோம்பேட்டை ஈ. ஸ்ரீதரன்‌ 








ஆசிரியர்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
திரு. முரளிதர தாசரு, திருமதி. நிர்மலா நரசிம்மன்‌, 
திரு. லட்சுமிபதிராஜா, திரு. ஸ்ரீனிவாசன்‌ பிராணேஷ்‌ 





ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 3 
ஆசிரியர்‌ பக்கம்‌ 


'ஸ்மர்தவ்ய ஸததம்‌ விஷ்ணு: விஸ்மர்தவ்யோ ந ஜாதுசித்‌: 
என்னும்‌ புராண வசனத்தையே 'ஹரி ஸ்மரணெ மாடோ நிரந்தர: 
என்றும்‌, இன்னும்‌ பல்வேறு கீர்த்தனைகள்‌, கிருதிகள்‌ மூலமாக, 
ஸ்ரீஹரியின்‌ சிந்தனையை நாம்‌ எப்போதும்‌, நிரந்தரமாக, இடை 
விடாமல்‌ செய்யவேண்டும்‌ என்று ஹரிதாசர்கள்‌ சொல்லியிருக்‌ 
கிறார்கள்‌. இப்படி அவர்களின்‌ வாக்குகளில்‌ ஸ்ரீஹரியை, அவரது 
நற்குணங்களை, மகிமைகளை நினைப்பதால்‌, நமக்கு சிறப்பு 
பலன்கள்‌ கிடைக்கின்றன. 


வேத சாஸ்திரங்கள்‌, இதிகாச, புராண, சர்வமூல கிரந்தங்கள்‌ என 
இவை அனைத்தின்‌ சாரத்தையும்‌ எளிமையான கன்னடத்தில்‌ 
கொடுத்ததே ஹரிதாச சாகித்யம்‌. ஹரிதாசர்கள்‌, தங்களது 
சாத்விக சிந்தனை, தொடர்ந்த படிப்பு, உபாசனை, ஆத்யாத்மிக 
அனுபவம்‌, நற்சிந்தனை ஆகியவற்றை எழுத்து வடிவமாகக்‌ 
கொடுத்ததே ஹரிதாச சாகித்யம்‌. தத்வஞானத்தை சங்கீதம்‌, 
ராகம்‌, தாளம்‌, லயம்‌ ஆகியவற்றின்‌ உதவியுடன்‌ விளக்கினர்‌. 
தேவரநாமம்‌, சுளாதி, உகாபோகம்‌, விருத்த நாமா, தீர்க்க கிருதி, 
காவிய, கிரந்த - என்று இன்னும்‌ பல வகைகளில்‌ சித்தாந்தத்தை, 
அதன்‌ தத்வங்களை பரப்பினர்‌. 


இந்த அனைத்து விதங்களையும்‌, அதில்‌ உள்ள அனைத்து 
படைப்புகளையும்‌ ஒருவரால்‌ தன்‌ வாழ்நாளில்‌ படித்துவிட 
முடியாது. ஆனாலும்‌, ஒரு சிறு முயற்சியாவது செய்யவேண்டும்‌ 
என்பதற்காகவே அத்தகைய மதிப்புமிக்க பொக்கிஷங்களை இந்தப்‌ 
பத்திரிக்கையில்‌ தமிழில்‌ கொடுக்க முயல்கிறோம்‌. இந்த 
வாய்ப்பினை ஹரிபக்தர்கள்‌ தாமும்‌ பெற்று, மற்றவர்களுக்கும்‌ 
தெரியப்படுத்தி அறிமுகப்படுத்தினால்‌, எங்களின்‌ இந்த 
முயற்சிக்கு சிறு பலன்‌ கிடைத்தது என்று மகிழ்வோம்‌. 


ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து 
“ஜகன்னாத கேசவ்‌ சத்ய நாராயணன்‌ 


4-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 
துணை ஆசிரியர்‌ பக்கம்‌ 


இரண்டு மாத காலமாக amare விஜயம்‌' உங்கள்‌ ஆதரவுடன்‌ 
வெளிவந்து, எதிர்பார்த்த வரவேற்பைப்‌ பெற்று வந்துள்ளது. 
மேலும்‌ நிறைய வாசகர்கள்‌ சேரவேண்டும்‌ என்று விரும்பு 
கிறோம்‌. இந்தப்‌ பத்திரிக்கையில்‌ காணும்‌ குறை நிறைகளை 
தைரியமாக எங்களுக்குத்‌ தெரியப்படுத்துங்கள்‌. என்னென்ன 
விதத்தில்‌, இந்தப்‌ பத்திரிக்கையை சீராக்கலாம்‌ என்று கூறுங்கள்‌. 


தாச சாகித்யம்‌ என்பது ஒரு பெருங்கடல்‌. அதை ஒரு சிறு 
குடத்துக்குள்‌ நிரப்ப இயலாது. உங்கள்‌ உற்சாகத்தைப்‌ பொறுத்து, 
இன்னும்‌ சில பக்கங்களை அதிகப்படுத்தினால்‌ மேலும்‌ சில 
விஷயங்களை சேர்க்கலாம்‌. ஹரிபக்தர்கள்‌, தனியாகவோ, 
கூட்டாகவோ 'Sponsor செய்தால்‌, சில தாசர்களின்‌ படைப்புகளை 
தனி நூல்களாக வெளியிடலாம்‌. வாசகர்களுக்கு சலுகை 
விலையில்‌ அப்புத்தகங்களை கொடுக்கலாம்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
உங்கள்‌ பதில்‌ (feedback) தேவை. 


இந்த மாதம்‌, சமீபகாலத்து ஹரிதாசர்களான ஸ்ரீவித்யா பிரசன்ன 
தீர்த்தர்‌, ஸ்ரீகுருகோவிந்த விட்டல தாசர்‌ ஆகியோரின்‌ 
ஆராதனைகள்‌ வருகின்றன. ஸ்ரீவித்யா பிரசன்ன தீர்த்தரின்‌ ஒரு 
பாடல்‌ இந்த இதழில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


அடுத்த மாதம்‌ பெரும்‌ ஹரிதாசர்களான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர்‌, ஸ்ரீ 
கோபாலதாசர்‌ மற்றும்‌ ஸ்ரீபுரந்தரதாசர்‌ ஆகியோர்களின்‌ புண்ணிய 
தினங்கள்‌ வருகின்றன. அவைகளை முடிந்த அளவு 
கொண்டாடலாம்‌. மறுபடியும்‌, அடுத்த மாதம்‌ சந்திக்கலாம்‌. 


ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. 


குரோம்பேட்டை ஈ. ஸ்ரீதரன்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 5 





ஹரிதாச சாகித்யம்‌ 





ஹரிதாசர்களின்‌ வேஷபூஷணங்கள்‌ 











ஹரிதாசர்களுக்கென்று சில விதிகள்‌ இருக்கின்றன. தூய்மை 
யான பஞ்சகச்சத்தை அவர்‌ அணியவேண்டும்‌. மேலே காவி 
வஸ்திரம்‌, தலைக்கு காவி சேஷவஸ்திரம்‌, காலில்‌ கெஜ்ஜெ 
(சலங்கை), கழுத்தில்‌ துளசிமாலை, நெற்றியில்‌ கோபிசந்தன 
நாமம்‌, உடலில்‌ 12 நாமங்கள்‌ முத்திரைகளுடன்‌, கையில்‌ 
தண்டிகெ பெத்த (கும்பூரி), தாளக்கட்டை, கோபாள புட்டி (ஜோல்னா 
பை என்று சொல்லலாம்‌) ஆகியவற்றைப்‌ பிடித்து, ஹரிநாம 
சங்கீர்த்தனையை செய்தவாறு, மதுகர பிக்ஷை வாழ்வை 
வாழவேண்டும்‌. 


கோபாலதாசர்‌ தமது ஒரு கீர்த்தனையில்‌ சொல்வது போல 
'கெ“ஜ்ஜெய கா£லல்லி கட்டி, லஜ்ஜெ பிட்டு, ஹரிய நாம க”ர்ஜனெ 
மாடுத்தா, தம்பூரி மீடுத்தா, ஹ்ருதய அம்பக'திந்த ஆனந்த 
கரெயுத்தா, பலு சம்பிரமதிந்த இருவவர சங்க, ஏனு சுக£வோ எந்தா 
சுக*வோ' - இருக்கவேண்டும்‌. 


மேலே சொன்ன வேஷ பூஷணங்களுக்கும்‌ சரியான அர்த்தம்‌ 
உண்டு. 


1. தூய்மையான பஞ்சகச்சம்‌ : வெள்ளை அமைதியின்‌ 
அடையாளம்‌. வெள்ளை உடுத்தியவர்கள்‌ சன்யாசிகள்‌ அல்ல. 
சம்சாரிகளே என்று தெரிவிக்கிறது. 


2. தலையில்‌ கட்டிய சேஷ வஸ்திரம்‌: காவி என்பது 
விரக்தர்களான சன்யாசிகள்‌ பயன்படுத்தும்‌ வண்ணம்‌. ஆகையால்‌, 
அவர்களால்‌ அருளப்பட்ட காவி வஸ்திரமே சேஷ வஸ்திரம்‌. 
ஹரிதாசர்கள்‌ கோபாளத்திற்கு யாயிவார । பிக்ஷை) செல்லும்‌ 
போது, தலைக்கு அலங்காரமாக சுற்றிக்கொள்கிறார்கள்‌ மற்றும்‌ 
மேலுடலையும்‌ மூடிக்கொள்கிறார்கள்‌. காவி சேஷ வஸ்திரம்‌ - 
தியாகத்தின்‌ அடையாளம்‌. மனதின்‌ தூய்மையையும்‌ அது வெளிப்‌ 
படுத்துகிறது. 


6-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

3. காவி வண்ண மேலாடை: இது தாஸ்யத்தின்‌ அடையாளம்‌. 
தாம்‌ ஹரிதாசர்‌ என்பதை தெரிவிப்பதற்காகவும்‌, பக்தர்களின்‌ 
சேவைக்குக்‌ கட்டுப்பட்டவர்‌ என்றும்‌ தெரிவிக்கிறது. 


4. கோபிசந்தனம்‌ : கோபிசந்தனத்தால்‌ 12 நாமங்கள்‌ மற்றும்‌ 
முத்திரைகளை அந்தந்த இடங்களில்‌ தரித்து, துளசிமாலையை 
அணிந்து, தாசரின்‌ உடலில்‌ அந்தர்யாமியாக இருக்கும்‌ ஸ்ரீஹரிக்கு 
இவை அனைத்தும்‌ அலங்காரம்‌ என்னும்‌ அறிவைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


5. கெஜ்ஜெ (சலங்கை: 108 கந்தர்வர்களின்‌ அடையாளம்‌. லெஜ்ஜெ 
(வெட்கம்‌) விடுவிப்பதே கெஜ்ஜெ. தேகாபிமானத்தை விடுவிப்‌ 
பதற்காகவும்‌ கெஜ்ஜெ கட்டுகிறார்கள்‌. Qs RARU கட்டிதவ 
க'ளரெதெ மெட்டிதவ'. 


6. தம்பூரி : தம்பூரியை உடலுக்கு ஒப்பிடுகிறார்கள்‌. தம்பூரியின்‌ 
கீழ்ப்பாகம்‌ நம்‌ தலைக்கும்‌, தண்டத்தை கழுத்திற்கும்‌, நான்கு 
தந்திகளை நம்‌ நரம்புகளுக்கும்‌ ஒப்பிடுகிறார்கள்‌. நான்கு தந்திகள்‌ 
நான்கு வேதங்களை பிரதிபலிக்கின்றன. தம்புரியின்‌ நாதமே 
ஸ்ருதி. தம்புரியின்‌ நாதம்‌ சரியாக இருந்தால்‌, பாடுவதற்கு 
சரியான சூழ்நிலை வருகிறது. இதையே த*ம்புரி மீட்டிதவ, 
ப“வாப்தி தா'டித£வ' என்கின்றனர்‌. அதாவது, பகவந்தனின்‌ ஞானம்‌ 
பெற்றவன்‌, சம்சார சாகரத்தை கடக்க வல்லவன்‌ என்பது 
அபிப்பிராயம்‌. 


7. சிகை : கிருஹஸ்தரின்‌ தர்மம்‌. 


8. தண்டிகெ பெத்த : தண்டிகெ பெத்த என்றால்‌ தாசர்‌ வாசிக்கும்‌ 
தந்தி வாத்தியம்‌. சமூகத்தின்‌ கேடுகளை திருத்துவதற்காக இதை 
பயன்படுத்துகின்றனர்‌. தாசர்கள்‌ வைராக்ய ஜீவர்கள்‌. 'த௫ண்டிகெ்‌ 
பெத்த ஹிடியுவுதக்கெ, மண்டெ பாகி! நாசு'த'லித்தெ”, 
ஹெண்டதி' ஸந்த'தி' ஸாவிரவாகலி, தண்டிகெ£ பெரத்த' 
ஹிடிஸித LILIT என்றார்‌ புரந்தரதாசர்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 7 
9. துளசிமாலை : 54 அல்லது 108 துளசிமணிகளால்‌ ஆன 
மாலையை அணிந்திருக்கின்றனர்‌. இது ஹரிதாச தீக்ஷையின்‌ 
அடையாளமாக இருக்கிறது. 'துளசிமாலே ஹாகு'வுதக்கெ அரச 
னெந்து தி'ருகு*தலித்தெ”, சரசிஜாக்ஷ புரந்தர விட்டலனு துளசி 
மாலெ AMA ASI என்று புரந்தரதாசர்‌ தாம்‌ ஹரிதாசர்‌ ஆன 
கதையை விளக்குகிறார்‌. 


10. தாளக்கட்டை / ஜால்ரா : தாள ஞானம்‌ என்றால்‌ லயத்திற்‌ 
கேற்ப பாட வேண்டும்‌ என்று பொருள்‌. 'தா£ளவ த'ட்டித£வ சுர 
ரொளு சேரிதவ' என்றால்‌ சரியான தாளம்‌ இருப்பவன்‌ தேவதா 
புருஷனோ அல்லது தேவதா சன்னிதானம்‌ உள்ளவனாகவோ 
இருக்கிறான்‌ என்று பொருள்‌. 


11. கோபாளபுட்டி (ஜோளி / ஜோல்னா பை : இது விரக்தியின்‌ 
அடையாளம்‌. சமுதாயத்திற்கு பாரமாக இல்லாமல்‌ வாழ 
வேண்டும்‌ என்பதே இதன்‌ பொருள்‌. கோபாளபுட்டியை UNTAN 
என்றும்‌ அழைக்கின்றனர்‌. வினைப்பயன்களை தீர்க்கும்‌ புட்டி 
என்று சொல்லலாம்‌. இடது தோளில்‌ தரித்த இதை பிக்ஷா 
பாத்திரம்‌ எனலாம்‌. 


ஸ்ரீஹரிவாயுகளின்‌ ப்ரீத்யர்த்தமாக யார்‌ இந்த கோபாளபுட்டியில்‌ 
பொருட்களை இடுகின்றனரோ, அவர்‌ இந்த சம்சார சாகரத்‌ 
திலிருந்து விடுதலை பெறுகின்றனர்‌. கோபாளபுட்டியில்‌ இடப்பட்ட 
பொருட்கள்‌ அக்ஷயமாகட்டும்‌ என்ற வசனம்‌ உண்டு. Garu 
புட்டி' ஹிடியுவுத*க்கெ' பூ*ப'தி£யெந்து* கர்விசுதி'த்தே”, ஆ பத்னி 
குல ஸாவிரவாக'லி, கோபாளபு'ட்டி' ஹிடிஸிதளய்யா' என்று 
புரந்தரதாசர்‌ தம்‌ மனைவியின்‌ மூலம்‌ தனக்கு நடந்த மாற்றத்தை 
தெரிவிக்கிறார்‌. அதாவது தாம்‌ ஹரிதாசனாக மாறியதை 
கூறுகிறார்‌. NS MALU ஹாகிரி ஜோளிகெ'கெ”, அக்ஷயவாகு“வுது 
நிமகெ”. 


கோபாள செய்யும்‌ முறை 





ஹரிதாசர்‌ காலையில்‌ எழுந்து, ஆன்ஹிக, பூஜைகளை முடித்து, 
ஒரு சாலிகிராமத்தை சம்புடத்தில்‌ வைத்து, அதனை பவநாஷியில்‌ 


வைத்து, கோபாளத்திற்கு புறப்பட வேண்டும்‌. ஹரிநாம 


8-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

ஸ்மரணையுடன்‌, தேவரநாமாக்களை பாடியவாறு, தம்பூரியை 
மீட்டியவாறு, வழியில்‌ போகும்போது வீட்டு வாசல்களில்‌ நின்று, 
அந்த வீட்டினர்‌ கொடுத்த தன, தான்யங்களை கோபாள.புட்டியில்‌ 
நிரப்பிக்‌ கொள்ள வேண்டும்‌. அதனை ஸ்ரீஹரி கொடுத்த பாக்கியம்‌ 
என்று நினைத்து வீட்டிற்குக்‌ கொண்டுவந்து, ஸ்ரீஹரிக்கு 
சமர்ப்பணம்‌ செய்து, பிராமணருக்கு, அதிதிகளுக்கு உணவிட்டு, 
கிருஷ்ணார்ப்பணம்‌ என்று சொல்லவேண்டும்‌. ஏழ்மையிலேயே 
இருந்து, அன்றைக்கான உணவை மட்டும்‌ தயாரித்து, நாளைக்‌ 
கென்று எதையும்‌ சேர்த்து வைக்காமல்‌, இருப்பதை வைத்து 
திருப்தியடைந்து, மகிழ்ச்சியுடன்‌ ஹரி பஜனை செய்தவாறு, மதுகர 
(பிக்ஷை) எடுத்து வாழ்க்கையை நடத்துவதே ஹரிதாச தீக்ஷை. 
கா'லிகெ£ கெஜ்ஜெ கட்டி நீலவர்ணன குண, ஆலாபிசுத பலு 
ஒலக” மாடு'வந்த, மதுக'ர வ்ருத்தி என்னது”, பூலு சென்னது' 
என்னும்‌ புரந்தரதாசரின்‌ கிருதியும்‌ இதையே சொல்கிறது 


** கன்னட மூலம்‌ : திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 








ஆராதனை | ஹரிதாசர்களின்‌ புண்ணிய தினங்கள்‌ 








மார்கசிர & புஷ்ய மாதங்களில்‌ 












* மார்கசிர பெளர்ணமி - ஸ்ரீவித்யா பிரசன்ன தீர்த்தர்‌ சோசலே) 

* மார்கசிர USM த்வாதசி - ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 
(மைசூரு) 

* மார்கசிர அமாவாசை - ஸ்ரீகுருஸ்ரீஷவிட்டல தாசர்‌ (கனககிரி) 

* புஷ்ய UGM சப்தமி - ஸ்ரீநரஹரி தீர்த்தர்‌ ஹம்பி) 

* புஷ்ய UGM அஷ்டமி - ஸ்ர்கோபாலதாசர்‌ (உத்தனூர்‌) 

* புஷ்ய அமாவாசை - ஸ்ரீபுரந்தரதாசர்‌ (ஹம்பி) 





வங்கிக்‌ கணக்கில்‌ சந்தா செலுத்தினால்‌, மறக்காமல்‌ உங்கள்‌ 
முகவரியை 89044 58276 எண்ணுக்கு வாட்சப்‌ அல்லது SMS 
அல்லது haridasa.vijayam@gmail.com& (9 மின்னஞ்சல்‌ அனுப்பவும்‌. 











ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 9 





ஹரிதாசர்களின்‌ வாழ்க்கை வரலாறு 





ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 











ஒரு முறை கோலாரில்‌ இருக்கும்போது கோவிந்த ராயருக்கு 
ப்ராரப்த வசமாக, மூச்சிழப்பு நோய்‌ வந்தது. பல சிகிச்சை 
செய்தும்‌ நோய்‌ குறையவே இல்லை. பணம்தான்‌ செலவாயிற்று. 
அவர்‌ மிகவும்‌ துன்பப்பட்டு வியாதியினால்‌ தத்தளித்தார்‌. 
அப்பொழுது அவர்‌ மந்திராலய பிரபு ஸ்ரீராகவேந்திர ஸ்வாமி 
களிடம்‌ சரண்புக சங்கல்பம்‌ புரிந்தார்‌. மந்திராலயம்‌ சென்று, ஸ்ரீ 
ராகவேந்திர ஸ்வாமிக்கு சேவை செய்து, தன்‌ உடல்‌ பாதையை 
குறைக்குமாறு வேண்டத்‌ தீர்மானித்தார்‌. 


அப்பொழுது ராயரின்‌ முதல்‌ மகளான பத்மாவதிக்கு உடல்‌ நலம்‌ 
சரியில்லை. ஜுரம்‌ கண்டு கண்‌ திறவாமல்‌ படுத்த படுக்கையாகி 
இருந்தாள்‌. அப்பொழுது தாய்‌ லட்சுமிபாய்‌ “கோவிந்தா! இன்னும்‌ 
டிக்கெட்‌ வாங்கவில்லை. பேசாமல்‌ மந்திராலயம்‌ போவதை ரத்து 
செய்துவிடு” என்றார்‌. கோவிந்தனோ நாம்‌ ராயரை நம்பி அவர்‌ 
ஆலயம்‌ செல்லத்‌ தீர்மானித்துள்ளோம்‌. முன்‌ வைத்த காலை 
பின்‌ வைக்கலாகாது. அவர்‌ மேல்‌ பாரம்‌ போட்டு இன்றே கிளம்பி 
விடலாம்‌' என்று கூறினார்‌. அதே போல த்ருடமான நம்பிக்கை 
யுடன்‌ கோவிந்தராயர்‌, தாய்‌, மனைவி, மகளுடன்‌ மந்திராலயம்‌ 
கிளம்பியே விட்டார்‌. குடும்பத்துடன்‌ ரயில்‌ பிரயாணமும்‌ 
செய்தார்‌. 


ரயில்‌ பயணத்தின்போது, இன்னொரு குழந்தைக்கும்‌ ஜுரம்‌ 
வந்துவிட்டது. மறுபடியும்‌ லட்சுமிபாய்‌ வீடு திரும்பிவிடலாம்‌ 
என்றார்‌. ஆனால்‌, கோவிந்தராயர்‌ மறுத்துவிட்டார்‌. கோவிந்த 
ராயருக்கு அசாத்திய மனோபலம்‌. எப்படியோ அவர்கள்‌ 
மந்திராலயம்‌ சென்று அடைந்தனர்‌. ராயர்‌, மிகவும்‌ கடினமாக 
மந்திராலய மகானின்‌ சேவை செய்தார்‌. அங்கிருந்த பல வசதி 
யின்மைகளைப்‌ பொருட்படுத்தாது, சிரத்தையாக சேவை செய்தார்‌. 
மிகவும்‌ ஆச்சரியமாக, ஓரிரு நாட்களிலேயே அவருடைய இரு 
குழந்தைகளுக்கும்‌ ஜுரம்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ 
போய்விட்டது. கோவிந்தராயர்‌, 20 நாட்கள்‌ சேவை புரிந்தார்‌. 


10-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

அவருக்கு வந்த மூச்சிழப்பு நோய்‌ வந்த சுவடே இல்லாமல்‌ 
மறைந்துவிட்டது. ராகவேந்திர ஸ்வாமிகளின்‌ பூரண அருளால்‌ 
எல்லோரும்‌ நலமாயினர்‌. கோவிந்தராயருக்கும்‌ உடல்‌ பலம்‌ 
வந்தது. அசதி மறைந்தது. 19வது நாள்‌ இரவு கோவிந்த ராயரின்‌ 
அம்மா லட்சுமிபாயின்‌ கனவில்‌ ராயர்‌ வந்து யோசனை செய்ய 
வேண்டாம்‌. உன்‌ மகனுக்கு ஆரோக்கியம்‌ உண்டாகும்‌. அது 
மட்டுமல்ல. நல்ல புத்திர சந்தானமும்‌ உண்டாகப்‌ போகிறது” 
என்றார்‌. கோவிந்த ராயருக்கு மறுபடியும்‌ இந்த வியாதி 
வரவேயில்லை. மந்திராலய ஸ்வாமிகள்‌ கோவிந்த ராயருக்கு 
புனர்ஜீவனமே அளித்தார்‌. 


பிறகு மந்திராலயத்திலிருந்து ஊர்‌ திரும்பினர்‌. ஒரு வருட 
காலத்தில்‌, கோவிந்த ராயருக்கு ஓர்‌ ஆண்‌ மகவு பிறந்தது. 
அதற்கு குருராஜன்‌ என்று பெயரிட்டார்‌. காலகிரமத்தில்‌ 
ராயருக்கு 4பெண்களுக்கும்‌, 5ஆண்களுக்கும்‌ தந்தையானார்‌. ஒரு 
பெரிய குடும்பஸ்தர்‌ ஆனார்‌. ஆனாலும்‌, தர்ம நெறி 
வாழ்க்கையை அவர்‌ விடவேயில்லை. பல க்ஷேத்திரங்களுக்கு 
விஜயம்‌ செய்து, அங்குள்ள இறைவனின்‌ மூர்த்திகளை 
தரிசித்தார்‌. அவர்‌ வேலை நிமித்தம்‌ வெவ்வேறு ஊர்களுக்குப்‌ 
போகும்போது அங்குள்ள வைஷ்ணவர்களையெல்லாம்‌ சேர்த்து, 
மத்வ நவமி, ராயர்‌ ஆராதனை ஆகியவற்றை நடத்தினார்‌. தம்‌ 
வீட்டிலேயே எல்லோரையும்‌ அழைத்து, புராண பிரவசனங்களை 
செய்தார்‌. ஒரு நொடியைக்‌ கூட வீணாகக்‌ கழிக்காமல்‌, மிகவும்‌ 
ஒழுங்கான நெறிமுறைகளுடன்‌ கூடிய வாழ்க்கையை நடத்திக்‌ 
காண்பித்தார்‌. பல நூல்களைப்‌ படித்தார்‌. தினமும்‌ ஆபீசுக்கு 
சைக்கிளில்‌ போகும்போது, சைக்கிளின்‌ ஹாண்டில்பாரில்‌ ஹரி 
கதாம்ருதசாரத்தை எழுதி சொருகி வைத்துக்கொண்டு, படித்துக்‌ 
கொண்டே செல்வார்‌. அதாவது, ஒரு நிமிடமும்‌ அவர்‌ 
வீணாக்காது பல விஷயங்களைக்‌ கற்றார்‌. 


கோவிந்தராயர்‌, சள்ளகெரெ என்கிற ஊரில்‌ இருக்கும்போது, அவர்‌ 
ஆபீஸ்‌ அதிகாரிகள்‌, அவர்‌ மேல்‌ அபவாதம்‌ பரப்பினார்கள்‌. ஒரு 
முறை இதனால்‌ கோவிந்தராயருக்கு சங்கடம்‌ உண்டாயிற்று. 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 11 
பின்பு அந்த ஊரில்‌ இருக்கலாகாது என்று ராயர்‌ தீர்மானித்தார்‌. 
வேறு ஊருக்கு மாற்றும்படி மேல்‌ அதிகாரிகளுக்கு ஒரு 
விண்ணப்பம்‌ அனுப்பினார்‌. மாறுதல்‌ வேண்டினார்‌. ஒரு மாதம்‌ 
விடுமுறை எடுத்துக்கொண்டு, மிகவும்‌ சிரத்தையுடன்‌ சுந்தர 
காண்டம்‌ பாராயணம்‌ செய்தார்‌. சுந்தரகாண்ட பாராயணம்‌ பலம்‌ 
அளித்தது. 25 நாட்களுக்குள்ளாக அவருக்கு ஹாசன்‌ என்கிற 
ஊருக்கு வேலை மாற்றம்‌ கிடைத்தது. 


கோவிந்தராயர்‌ 1939ம்‌ ஆண்டு ஹாசனுக்கு வந்து, தம்‌ 
வேலையில்‌ சேர்ந்தார்‌. அங்கு ராயரின்‌ வாழ்வில்‌ ஒரு புது 
மலர்ச்சி ஏற்பட்டது. அவர்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 'ஹரிதாச 
தீட்சையின்‌ பால்‌ இழுக்கப்பட்டார்‌. ஹாசனில்‌ கல்வி 
இலாகாவில்‌ அதிகாரியாக இருந்த ஸ்ரீ ஆர்‌. ராமசந்திர ராவ்‌ 
என்பவரின்‌ சினேகம்‌ இவருக்குக்‌ கிடைத்தது. ஸ்ரீ ராமசந்திர ராவ்‌, 
சித்ரதுர்காவை சேர்ந்த 'உரகாத்ரிவாச விட்டல: தாசரின்‌ சிஷ்யர்‌ 
ஆவார்‌. உரகாத்ரிவாச விட்டல தாசரோ, தேவராயனதுர்காவைச்‌ 
சேர்ந்த (ஸ்ரீசுப்பராய தாசரின்‌' அத்யந்த சிஷ்யர்‌. ஸ்ரீ ஆர்‌. ராமசந்திர 
ராவ்‌ 'தந்தெ வெங்கடேசவிட்டல' என்னும்‌ அங்கிதத்தில்‌ மிகவும்‌ 
ஆழமான, ஆத்யாத்ம அர்த்தங்களைக்‌ கொண்ட, உத்தமமான 
தேவர நாம கீர்த்தனைகளை இயற்றினார்‌. ஸ்ரீராமசந்திர ராயரின்‌ 
நட்பு, ஸ்ர கோவிந்த ராயரை 'ஹரிதாச சாகித்யம்‌' பக்கம்‌ இழுத்தது. 
கோவிந்தராயர்‌, ராமசந்திர ராயருடன்‌ சேர்ந்துகொண்டு, ஹரிதாச 
சாகித்ய பாராயணம்‌, நித்ய பஜனை, ஏகாதசி சுத்த உபவாசம்‌, 
ஏகாதசி ஜாகரணை ஆகியவற்றை செய்ய ஆரம்பித்தார்‌. அவரும்‌ 
ஹரிதாசர்‌ ஆவதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும்‌ 
கைகொண்டார்‌. 


கோவிந்த ராயர்‌, தாசர்‌ ஆனது & அங்கிதத்தை ஸ்வீகரித்தது 


ஹாசனில்‌, ராமசந்திர ராயரின்‌ சினேகத்தால்‌, ராயர்‌, தாச 
மார்க்கத்தில்‌ செல்லத்‌ தொடங்கினார்‌. கோவிந்தராயர்‌, சுப்பராய 
தாசர்‌ பிரசுரம்‌ செய்துவந்த பரமார்த்த சந்திரோதய' என்கிற 
ஆன்மிக மாத இதழைத்‌ தவறாது வாசிக்கத்‌ தொடங்கினார்‌. இதன்‌ 
மூலமாக பல தேவர நாம பதங்கள்‌, சுளாதிகளைக்‌ கற்றார்‌. 
'அங்கிதவில்லத தேஹ நிஷித்த' (அங்கிதம்‌ இல்லாத உடல்‌ வீண்‌) 


12-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

என்கிற புரந்தரதாசரின்‌ வாக்கியத்தை அறிந்த கோவிந்தராயர்‌, 
தானும்‌ தாசன்‌ ஆக வேண்டும்‌ என்றும்‌, அங்கிதம்‌ பெறவேண்டும்‌ 
என்றும்‌ துடித்தார்‌. தினமும்‌ பித்தனைப்‌ போல அங்கிதம்‌ பெற 
ஏங்கினார்‌. 


ஸ்ரீவிஜயதாசரின்‌ சிஷ்யர்‌ ஸ்ரீவேணுகோபாலதாசர்‌. அவருடைய 
பரம்பரையில்‌ வந்தவர்‌ தந்தெமுத்துமோகனவிட்டலா என்னும்‌ 
அங்கிதத்தைப்‌ பெற்ற தேவராயனதுர்காவைச்‌ சேர்ந்த பரமப்ரிய 
ஸ்ரீசுப்பராயதாசர்‌. இவரது தாச பரம்பரையை இப்போது 
பார்ப்போம்‌. 


தாச சிரேஷ்டரான ்ரீபுரந்தரதாசரின்‌ சிஷ்யர்‌ ஸ்ரீவிஜயதாசர்‌. 
இவரது சிஷ்யர்‌ ஸ்ரீவேணுகோபாலவிட்டல அங்கித பங்கநாம 
திம்மண்ண தாசர்‌. அவருடைய சிஷ்யர்‌ வியாசவிட்டல அங்கித 
கல்லூர்‌ சுப்பண்ணதாசர்‌. அவருடைய சிஷ்ய பரம்பரை 
இப்படியாக வளர்ந்தது. ரகுபதி விட்டலதாசர்‌, பூவராக ரகுபதி 
விட்டல தாசர்‌, ஸ்ரீபதி விட்டலதாசர்‌, தந்தெஸ்ரீபதி விட்டல தாசர்‌, 
ஸ்ரீநிதி விட்டல தாசர்‌, ஸ்ரீவர விட்டலதாசர்‌, ஸ்ரீமுத்துமோகன 
விட்டலதாசர்‌. அவருடைய சிஷ்யரே ஸ்ரீதந்தெமுத்துமோகன 
விட்டலதாசர்‌. அவருடைய சிஷ்யர்தான்‌ நம்‌ கதாநாயகர்‌ குரு 
கோவிந்த விட்டலதாசர்‌. இனிமேல்‌ கோவிந்தராயர்‌, 'குருகோவிந்த 
விட்டலதாசர்‌' என்று அழைக்கப்படுவார்‌. தொடரும்‌. 


=» திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 








எங்களது இதர புத்தகங்களை வாங்கிப்‌ படித்தோ, 
இணையத்தில்‌ மின்‌ புத்தகங்களைப்‌ படித்தோ ஆதரவளித்தால்‌, 
தமிழில்‌ மேலும்‌ புத்தகங்களைக்‌ கொண்டு வர எங்களுக்கு 
உதவியாக இருக்கும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 13 





ஹரிதாசர்களின்‌ சிந்தனை முத்துக்கள்‌ 





அனைத்தும்‌ நல்லவைகளே 











பகவந்தனின்‌ தரிசனத்தைப்‌ பெற விரும்பும்‌ பக்தனுக்கு எவ்வித 
தடைகளும்‌ வராது. இத்தகைய பக்தர்கள்‌ நேர காலங்களை எப்படி 
பயன்படுத்துவர்‌, அந்த நேரங்களில்‌ ஸ்ரீஹரியின்‌ சிந்தனையை 
எப்படி செய்வர்‌, தியானங்களை எப்படி செய்வர்‌ என்பதை 
ஸ்ரீரகன்னாததாசர்‌ இவ்வாறு சொல்கிறார்‌. 


சர்வதேசவு புண்யதேசவு 

சர்வகாலவு பர்வகாலவு 

சர்வஜீவரு தானபாத்ரரு மூரு லோகதலி | 

சர்வ மாதுகளெல்ல மந்த்ரவு 

சர்வகெலசகளெல்ல பூஜெயு 

சர்வவந்த்யன விமல மூர்த்தி த்யான உள்ளவகெ || (10-4) 


இது ஒரு அற்புதமான சிந்தனை. சாதனைக்கான வழியை 
சொல்கிறார்‌. ஸ்ரீமதாசார்யர்‌ தமது கிரந்தத்தில்‌: 


தேசகாலாதஸ்தாதிஷு யத்யைகாக்ரதா பவதி தத்யைவ 
ஸ்தாதவ்யம்‌ | 

தமேவ தேஷம்‌ சேவேத தம்‌ காலம்‌ தாமவஸ்திதிம்‌ | 

தானேவ போகான்‌ சேவேத மனோ யத்ர ப்ரஸீததி | 


எந்த நேரத்தில்‌ மனது அமைதியாக தியானாதிகளில்‌ ஈடு 
படுகிறதோ, அந்த நேரத்தில்‌ ஸ்ரீஹரியை வணங்கவேண்டும்‌. இந்த 
நோக்கத்தில்‌ சாதனை செய்ய விரும்பும்‌ சாதகனுக்கு, அனைத்து 
நேரம்‌, காலங்களும்‌ மதிப்பானவையே. அதாவது, இங்கு ஸ்ரீ 
ஹரிக்கு செய்யப்படும்‌ தியானமே முக்கியம்‌. சாமான்யர்‌ 
ஒதுக்கும்‌ நேரம்‌, காலத்தையெல்லாம்‌, எப்போதும்‌ ஸ்ரீஹரியிடம்‌ 
மனதைக்‌ கொடுத்திருப்பவனுக்கு பிரச்னையில்லை... 


நற்சிந்தனையுடன்‌ செய்யும்‌ தானத்திற்கு அனைவரும்‌ சத்பாத்ரர்‌, 
ஸ்ரீூஹரியைக்‌ குறித்து சொல்லப்படும்‌ அனைத்து சொற்களும்‌ 


14-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

மந்திரங்கள்‌, அனைத்து செயல்களும்‌ ஸ்ரீஹரி பூஜையே ஆகும்‌. 
தூய்மையான மனதிலேயே தூய்மையான சிந்தனை சாத்தியம்‌. 
அதனால்‌ தூய்மையான புண்ணியம்‌ கிடைக்கும்‌. இதிலிருந்து 
ஸ்ரீஹரியின்‌ தரிசனம்‌ மற்றும்‌ இஹ பரங்களில்‌ சுகம்‌ கிடைக்கும்‌. 


ஈகன்னடத்தில்‌: திரு.ஏ.பி.ஷாமாச்சார்‌, பெங்களூரு 





மாதாந்திர குறும்போட்டி 





டிசம்பர்‌ 2019 - ஸ்ரீகனகதாசர்‌ 











* இம்மாத கேள்விகள்‌ ஸ்ரீகனகதாசருக்கு சம்மந்தப்பட்டவை. 
* விடைகளை வாட்சப்‌ அல்லது மின்னஞ்சல்‌ மூலமாக டிசம்பர்‌ 
25ம்‌ தேதிக்குள்‌ எங்களுக்கு அனுப்பவும்‌. 


1. தாசருக்கு ஸ்ரீவியாசராயர்‌ உபதேசம்‌ செய்த மந்திரம்‌ என்ன? 
2. தாசருக்கு அங்கிதத்தைக்‌ கொடுத்த குரு யார்‌? 

3. மோட்சத்திற்கு யார்‌ போவீர்கள்‌ என்று குரு கேட்டதற்கு 
தாசரின்‌ பதில்‌ என்ன? 

4. தாசரின்‌ இயற்பெயர்‌? 

5. தாசரால்‌ உடுப்பி கிருஷ்ணர்‌ சிலை திரும்பியது என்று 
கூறப்படுவது - சரியா தவறா? 

6. தனக்குக்‌ கிடைத்த புதையல்‌ செல்வத்தை தாசர்‌ என்ன 
செய்தார்‌? 

7. தாசர்‌ யாருடைய அம்சமாகக்‌ கருதப்படுகிறார்‌? 

8. தாசர்‌ நிகழ்த்திய ஏதேனும்‌ இரு பவாடங்களை (அற்புதங்கள்‌ / 
மகிமைகள்‌) சுருக்கமாகச்‌ சொல்லவும்‌. 

9. ராமதான்ய சரிதையில்‌ வரும்‌ இரு முக்கிய கதாபாத்திரங்கள்‌ 
யார்‌ / எவை? 

10. மோகன தரங்கிணி காவியத்தை இப்படியும்‌ அழைக்கலாம்‌. ஸ்ரீ 
_ சரித்ரெ. “ 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 15 





கேசவ நாமா 





கிருஷ்ணா முராரி - ஸ்ரீவாதிராஜர்‌ 











ரக்ஷிஸோ நீ என்ன அக்ஷதிந்தலி 
ரக்விஸோ அவனி அதோக்ஷஜ முராரி ॥18| 


பூமியின்‌ தலைவனே, ஹே அதோக்ஷஜனே, உன்‌ முடிவற்ற 
கருணைப்‌ பார்வையால்‌ என்னை காப்பாற்று. 


நானேன பேளலி நகெனகெயல்லி அக்ஷி 
க்ரூரவாயிது நாரசிம்ஹ முராரி 19 


அழிவில்லாத நீ, அழிவுள்ள ஜீவ, ஜடர்களில்‌ அந்தர்யாமியாக 
இருந்து, ஜடமான கம்பத்திலிருந்து தோன்றி, மனித உடல்‌, சிம்ம 
முகத்துடன்‌ சிரித்தவாறு வந்து, உன்‌ எதிரியை அழித்து, பக்தனை 
காப்பாற்றிய நாரசிம்மனே, முராரி. 


அசுரகுலத்தில்‌ பிறந்த இரு சேதனர்களின்‌ முரண்பாடே PAS 
நகெ. தந்தையிடம்‌ ஹரித்வேஷம்‌, மகனிடம்‌ ஹரிபக்தியின்‌ 
உச்சம்‌. ஆக, ஹரிபக்தி- ஹரித்வேஷத்தின்‌ சண்டை, சாத்விக- 
தாமஸு குணங்களின்‌ சண்டை, ஜீவ ஜீவ பேத, ஜீவ ஜட பேத, 
ஜீவ ஜட ஈஷ பேத - ஆகிய அனைத்தின்‌ காட்சியே இந்த 
அவதாரம்‌. 


மனிதரூபம்‌ மற்றும்‌ சிம்ம ரூபம்‌ ஆகிய இரு எதிரெதிர்‌ 
தர்மங்களை கொண்டிருப்பதன்‌ மூலம்‌ தான்‌ அபரிமித சக்தியைக்‌ 
கொண்டவன்‌ என்றும்‌, கம்பத்திலிருந்து வந்ததன்‌ மூலம்‌, தான்‌ 
அனைத்து இடங்களிலும்‌ இருப்பவன்‌ என்றும்‌ காட்டியிருக்கிறார்‌. 


மெச்சிதெ நா நின்ன பக்ஷிவாஹன ஸ்வாமி 
முச்சுமரெகஃள்யாகோ அச்யுத முராரி ॥20॥ 


விஷ்ணுவின்‌ வாகனனான கருடன்‌, சிறந்த பறவை என்று பெயர்‌ 
பெற்றதாகும்‌. கருடவாகனான முராரியே நான்‌ உன்னை 


16 -ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

வணங்கினேன்‌ (உன்னைக்‌ கண்டால்‌ பிரியம்‌, உன்னிடம்‌ அன்பு, 
பக்தி இருக்கிறது). அழிவில்லாதவனான ஸ்வாமியே, எனக்கும்‌ 
உனக்கும்‌ நடுவே மறைப்பதற்கு எதுவுமில்லை. 


ஜாணத'னதி போகி: ஜாரஸ்த்ரீ யரன்னு 
ஒடகூ£டி* ஆடி'த ஜனார்த்தன முராரி ॥21॥ 


கோபிகா ஸ்த்ரீயர்களுடன்‌ ராசக்கிரீடை ஆடிய முராரியே, நீயே 
ஜனார்த்தனன்‌. கோபிகா ஸ்த்ரீகள்‌ கிருஷ்ணனை கடவுளாகவே 
கண்டவர்கள்‌. அவனே அவர்களின்‌ கணவன்‌ மற்றும்‌ தலைவன்‌ 
என்று நினைத்தவர்கள்‌. அவர்களின்‌ பக்திக்கு மனமிரங்கியவன்‌ 
முராரி. 


உகு$ரல்லி ஹிரண்யகன NM உரதல்லி மாலெய AMI 
உப்ப£ல்லி மெரெத உபேந்திர முராரி |1221 


தன்‌ நகங்களினால்‌ ஹிரண்யகசிபுவின்‌ இதயத்தைக்‌ கிழித்து, 
அதை தன்‌ கழுத்தில்‌ மாலையாக அணிந்தவன்‌ நரஹரி. 
தேவதைகளின்‌ ஸ்தோத்திரங்களால்‌ மகிழ்ந்து, உபேந்திரனாக 
இருக்கிறாய்‌ நீ, முராரி. 


ஹிரண்யாக்ஷ த'னயனந்து* க'ரெயெ SDI பந்த்‌ 
க'ரவதிந்தலெ நரஹரியே முராரி ॥23 


வராக ரூபத்தினால்‌ ஹிரண்யாக்ஷனைக்‌ கொன்று, மகனான 
பிரகலாதன்‌ கூப்பிட்டவுடன்‌, கர்வத்துடன்‌ கம்பத்திலிருந்து வந்த 
நரஹரி நீ. ஹிரண்யாக்ஷனுக்காக வராக அவதாரம்‌, ஹிரண்ய 
கசிபுவுக்காக நரசிம்ம அவதாரம்‌ என்று இரண்டையும்‌ 
ஸ்ரீவாதிராஜர்‌ இந்த நுடியில்‌ சொல்கிறார்‌. 


அட்ட'ட*விய தபஸ்ஸு எஷ்டு தினவோ ஸ்வாமி 
பட்டணகா'கி* பாரோ கிருஷ்ண முராரி ॥24॥ 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 17 
அஞ்ஞானம்‌ என்னும்‌ காட்டில்‌ பல நாட்கள்‌ தவம்‌ (தியானம்‌) 
செய்தேன்‌. என்‌ அஞ்ஞானத்தைப்‌ போக்க, இந்த தேகம்‌ என்னும்‌ 
பட்டணத்திற்கு ஸ்ரீகிருஷ்ணனே, நீ வாராய்‌. 


எல்லர சலஹித புல்லலோசன ஸ்வாமி 
பாலிஸோ ஸ்ரீஹ்யவதன முராரி |1251 


தாமரைக்‌ கண்களையுடைய ஹயவதன முராரியே, 
அனைவரையும்‌ காப்பாற்றியதைப்‌ போல, என்னையும்‌ காப்பாற்று 
என்கிறார்‌ ஸ்ரீவாதிராஜர்‌. 

(இந்த கேசவ நாமா பாடல்‌ முடிவுற்றது. தொடர்வது, இந்தத்‌ 
தொடரில்‌ அடுத்த கேசவ நாமா பாடல்‌,. 


3. ரங்க பாரோ - இயற்றியவர்‌ ஸ்ரீவாதிராஜர்‌ 





ரங்க” பாரோ நரசிங்க: பாரோ UII 
அங்கஜனய்ய கோனேரி தி'ம்ம ரங்க” பா3ரோ ॥அப॥ 


காவேரியின்‌ ஆதி, மத்யாந்த ரங்க, அஹோபல நரசிம்ம, அங்க 
ஜனய்யனான விஷ்ணு, கோனேரி (புஷ்கரிணி திம்மனான 
ஸ்ரீனிவாசனை வாராய்‌ என்று அழைக்கிறார்‌. 


ஸாஸிர மூர்த்தி வாஸவ வந்த்‌“ பனெ 
ஸாஸிர நாமதொ:டெஃயனெ 

ஸாஸிர நாமதொ:டெஃயனெ நரஹரி 
கே'ஷவ நம்ம மனெதெய்வ III 


இந்திரனால்‌ வணங்கப்படும்‌, ஆயிரம்‌ ரூபங்களைக்‌ கொண்ட, 
ஆயிரம்‌ பெயர்களைக்‌ கொண்டவனான நரஹரி கேசவனே நம்‌ 
குலதெய்வம்‌. 


வாரணவந்த்‌“பனெ கா'ருண்யரூபானெ 
புராணக“ளல்லி பொ'களுவ 


18-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 
பு ராணக“ளல்லி பொ'களுவ நரஹரி 
நாராயண நம்ம மனெதெய்வ ॥2॥ 


கஜேந்திரனால்‌ வணங்கப்பட்ட, கருணாமயி, புராணங்களில்‌ 
வணங்கப்படுபவனான நரஹரி, நாராயணனே நம்‌ குலதெய்வம்‌. 


யாத*வகு'லதல்லி ஸாது“க*ளரஸனெ 
CG FMI தீனுஜர கெலித*னெ 
CI தனுஜர Ass Aa நரஹரி 
மாதவ நம்ம மனெதெய்வ |I 


யாதவர்களை காப்பாற்றிய நரஹரி, மிகச்சாதாரணமாக அசுரர்‌ 
களைக்‌ கொன்ற, மாதவனே நம்‌ குலதெய்வம்‌. 


தே“வேந்த்‌“ர மளெகெரெயெ கோ:வர்த்த*ன கி£ரியெத்தி' 
ஆ AW ஸ்ரீகிருஷ்ண ASTAL? மாடி” 

ஆ AW ஸ்ரீகிருஷ்ண ASTAL? மாடி: காய்தசனெ 
கோவிந்த நம்ம மனெதெய்வ (II 


மக்கள்‌ இந்திரபூஜை செய்யாத காரணத்தால்‌, கோபமடைந்த 
இந்திரன்‌ அடைமழையை வரவழைக்க, கோவர்த்தன மலை 
யையே தூக்கிப்‌ பிடித்து, பசு, மக்களைக்‌ காத்த கோவிந்தனே நம்‌ 
குலதெய்வம்‌. 


ஸ்ருஷ்டிகெ்‌ க'ர்த்தனெ துஷ்ட க'ம்ஸன கெலிது* 
சிஷ்ய பரிபாலனெனிஸி 

சிஷ்ய பரிபாலனெனிஸித நரஹரி 

விஷ்ணுவெ நம்ம மனெதெய்வ ॥5॥ 


துஷ்டர்களைக்‌ கொன்று (கம்சன்‌, சிஷ்டர்களைக்‌ காத்த 
(உக்ரசேன) நரஹரி, ஸ்ருஷ்டிக்கு காரணமான விஷ்ணுவே நம்‌ 
குலதெய்வம்‌. 

= திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 19 





ஹரிதாசர்களின்‌ புதிர்‌ கவிதைகள்‌ 





மஹிபதி தாசரின்‌ ஸ்ரீசிவ ஸ்துதி 











நக்ஷத்ர ரமணநய்யனி கொ£லிதுஸர வனித்தெ 
நக்ஷத்ர தொல்லப*ன தம்மனஸுதனஸுட்டெ 
நக்ஷத்ர இல்லத”வன வைரி க'மனன தாத 
நக்ஷத்ர காந்த தரனே ! 

நக்ஷத்ர ஜாதனக்‌“ரஜன மஸ்தகவ தரி தெ 
நக்ஷத்ர சஹஸ்ரவுள்ளவன த்‌“வாரவகாய்தெ” 
நக்ஷத்ர நீனே இந்த்‌“ரா“தி தே£வதெக*ளிகெ” 

SG மஹிபதி பிரவு* நக்ஷத்ர பூஷ ஸலஹோ | 


மேலோட்டப்‌ பொருள்‌: 


நட்சத்திர கணவனின்‌ அப்பாவுக்கு அருளி அம்பைக்‌ 
கொடுத்தவனே. நட்சத்திர கணவரின்‌ தம்பியின்‌ மகனை 
சுட்டவனே. நட்சத்திர மற்றவனின்‌ எதிரியின்‌ மேல்‌ செல்பவனின்‌ 
அப்பாவே. நட்சத்திர கணவனை தரித்தவனே. 


நட்சத்திரத்தில்‌ பிறந்தவனின்‌ அண்ணனின்‌ தலையை 
வெட்டியவனே. நட்சத்திரம்‌ ஆயிரமுள்ளவனின்‌ விட்டின்‌ வாயில்‌ 
காத்தவனே. இந்திரன்‌ முதலான தேவதைகளுக்கு நட்சத்திர 
மானவனே. குருமஹிபதியை பிரபுவாகக்‌ கொண்ட நட்சத்திர 
ஆபரணம்‌ தரித்தவனே. என்னைக்‌ காப்பாற்று. 


உள்‌ அர்த்தம்‌: 


கவியானவர்‌, நட்சத்திரம்‌ என்கிற ஒரு சொல்லை வைத்துக்‌ 
கொண்டே சொற்சிலம்பம்‌ ஆடியுள்ளார்‌. காகண்டகி மஹிபதி 
தாசர்‌ (1680-1705AD) ஒரு சிறந்த ஹரிதாசர்‌. யோகி. அனுபவ கவி. 
அவர்‌ ஆயிரக்கணக்கான தேவர நாமாக்களை புனைந்துள்ளார்‌. 
அவர்‌ மகன்‌, ஸ்ரீகிருஷ்ண தாசரும்‌, தந்தையின்‌ வழியைப்‌ பின்‌ 
பற்றி, பல பாடல்களைப்‌ புனைத்துள்ளார்‌. மஹிபதி தாசரின்‌ ஒரு 
படைப்பே இது. இதில்‌ அவர்‌ சிவனை விரித்துத்‌ துதிக்கிறார்‌. 


20-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

சிவனை விளித்துக்‌ கூறும்‌ பல அடைமொழிகளை நட்சத்திரம்‌ 
என்னும்‌ ஒரு சொல்லை வைத்தே அவர்‌ விளம்புகிறார்‌. 
நட்சத்திரம்‌ என்கிற ஒரு சொல்லானது, அஸ்வினி, பரணி 
முதலான 27 நட்சத்திரங்களில்‌ ஒன்றைக்‌ குறிக்கிறது. அதை 
சமத்காரமாக சாதுர்யமாக கவி இங்கே உபயோகித்துள்ளார்‌. 
இப்போது ஒவ்வொரு வரியின்‌ இலக்கிய நயத்தை, உட்கருத்தைப்‌ 
பார்க்கலாம்‌. 


முதல்‌ வரியில்‌ நக்ஷத்ர என்பது உத்தர நட்சத்திரத்தைக்‌ 
குறிக்கிறது. உத்தர என்பவள்‌ விராட ராஜனின்‌ மகள்‌. அவளை 
தமிழில்‌ உத்தரை என்பார்கள்‌. அவள்‌ கணவனே அபிமன்யு. 
அபிமன்யுவின்‌ அப்பா அர்ஜுனன்‌. அர்ஜுனன்‌, சிவனைக்‌ குறித்து 
தவம்‌ செய்து, அவர்‌ அருளால்‌ பாசுபதம்‌ என்கிற அஸ்திரத்தைப்‌ 
பெற்றான்‌. அதையே தாசர்‌ நக்ஷத்ர ரமணநய்யனி கொ:லிதுஸர 
வனித்தெ' என்று குறிப்பிடுகிறார்‌. 


இரண்டாவது வரியில்‌ வரும்‌ நக்ஷத்ர என்கிற சொல்‌, ரேவதி 
நட்சத்திரத்தைக்‌ குறிக்கிறது. ரேவதி, பலராமனின்‌ மனைவி. பல 
ராமனின்‌ தம்பியாக பிறந்தவனே கண்ணன்‌. கண்ணனின்‌ மகனே 
பிரத்யும்னன்‌. அந்த பிரத்யும்னன்‌, மன்மதனின்‌ இன்னொரு 
அவதாரம்‌. அந்த மன்மதனை நெற்றிக்கண்ணால்‌ சுட்டெறித்தவர்‌ 
சிவன்‌. அதையே தாசர்‌ இங்கு நக்ஷத்ர JST VOLI தம்மன 
HL AL என்கிறார்‌. 


மூன்றாவது வரியில்‌ வரும்‌ நக்ஷத்ர என்னும்‌ சொல்‌ சிரவண 
(திருவோணம்‌) நட்சத்திரத்தைக்‌ குறிக்கிறது. சிரவணம்‌ என்றால்‌ 
வடமொழியில்‌ காது - செவி என்று பொருள்‌. நக்ஷத்ர 
இல்லதவன என்றால்‌ பாம்பு என்று பொருள்‌. பாம்புக்கு காது 
கிடையாது. அதை “கட்செவி என்பார்கள்‌. வைரி என்றால்‌ எதிரி. 
பாம்புக்கு எதிரி மயில்‌. மயில்‌ மேல்‌ செல்பவன்‌ முருகன்‌ 
அல்லது ஷண்முகன்‌. அவன்‌ தந்தையே சிவன்‌. 


நான்காம்‌ வரியில்‌ வரும்‌ நக்ஷத்ர, ரோகிணி நட்சத்திரத்தைக்‌ 
குறிக்கிறது. ரோகிணியின்‌ கணவனே சந்திரன்‌. சந்திரனை தன்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 21 
தலையில்‌ அணிந்தவன்‌ சிவன்‌. அதையே கவி நக்ஷத்ர காந்த 
தரனே' என்று சொல்கிறார்‌. 


ஐந்தாம்‌ வரியில்‌ வரும்‌ நக்ஷத்ர, புஷ்ய நட்சத்திரத்தைக்‌ 
குறிக்கிறது. நக்ஷத்ர ஜாதன என்றால்‌ புஷ்ய நட்சத்திரத்தில்‌ 
பிறந்தவன்‌ என்று பொருள்‌. முன்பொரு சமயம்‌, த்ரிபுராசுரர்கள்‌ 
என்பவர்கள்‌ இருந்தார்கள்‌. தாரகாக்ஷன்‌, கமலாக்ஷன்‌, வித்யுன்‌ 
மாலி என்பவர்களே த்ரிபுராசுரர்கள்‌. இவர்களில்‌ மூத்தவனான 
தாரகாக்ஷன்‌, புஷ்ய நட்சத்திரத்தில்‌ பிறந்தான்‌ என்று புராணம்‌ 
கூறுகிறது. இவர்களை சிவன்‌ சம்ஹரித்தார்‌. 


அடுத்த வரியில்‌ வரும்‌ நக்ஷத்ர, ஹஸ்த நட்சத்திரத்தைக்‌ 
குறிக்கிறது. ஹஸ்த என்றால்‌ கை. நக்ஷத்ர சஹஸ்ரயுள்ளவன 
என்றால்‌ ஆயிரம்‌ கைகளை உடையவன்‌ என்று பொருள்‌. அவனே 
பாணாசுரன்‌. இந்த பாணாசுரனின்‌ வாயிலைக்‌ காப்பவர்‌ சிவன்‌ 
என்று புராணம்‌ கூறுகிறது. 


ஏழாவது வரியில்‌ வரும்‌ நக்ஷத்ர, ஜ்யேஷ்டா (கேட்டை) 
நட்சத்திரத்தைக்‌ குறிக்கிறது. ஜ்யேஷ்டா என்றால்‌ மூத்தவன்‌ / 
தலைவன்‌ என்று பொருள்‌. இந்திரன்‌ போன்ற தேவதைகளுக்கு 
தலைவன்‌ சிவன்‌. தாரதம்யப்படி பார்த்தால்‌, சிவன்‌ ஐந்தாம்‌ 
வகுப்பில்‌ வருகிறார்‌. இந்திராதி தேவதைகள்‌ எட்டாம்‌ வகுப்பில்‌ 
வருகிறார்கள்‌. ஆகவே, சிவன்‌ அவர்களுக்கு தலைவன்‌. 


எட்டாம்‌ வரியில்‌ வரும்‌ நக்ஷத்ர, ஆஸ்லேஷ (ஆயில்யம்‌) 
நட்சத்திரத்தைக்‌ குறிக்கிறது. ஆஸ்லேஷ என்றால்‌ நாகம்‌ என்று 
பொருள்‌ உண்டு. நக்ஷத்ர பூஷ என்றால்‌ பாம்பை ஆபரணமாகக்‌ 
கொண்டவன்‌ என்று பொருள்‌. சிவனுக்கு 'நாகபூஷணன்‌' என்று 
பொருள்‌ உண்டு. சிவன்‌ தன்‌ பிரபுவாக (ஸ்வாமியாக), மஹி 
பதியை (லட்சுமிபதி விஷ்ணுவை வழிப்படுகிறார்‌. அதையே 
தாசர்‌ GW மஹிபதி My4 நக்ஷத்ர பூகஷ; என்று 
குறிப்பிடுகிறார்‌. அப்பேர்ப்பட்ட சிவன்‌ நம்மைக்‌ காப்பாற்றட்டும்‌ 
என்று 'சலஹோ' என்று பிரார்த்திக்கிறார்‌ தாசர்‌. (தொடரும்‌). 

** திரு. குரோம்பேட்டை ஈ.ஸ்ரீதரன்‌. 


22-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 





சிறப்புக்‌ ஸ்ரீவித்யா பிரசன்ன தீர்த்தர்‌ 





கட்டுரை “ திரு. குரோம்பேட்டை ஈ.ஸ்ரீதரன்‌ 








இந்த ஆண்டு 2019, ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்தரின்‌ 120வது ஜயந்தி 
ஆண்டு மற்றும்‌ 5௦வது ஆண்டு ஆராதனை ஆண்டு. அவர்‌ 
சோஸலே வியாசராஜ மடத்து பீடாதிபதியாக இருந்து, 350க்கு 
மேற்பட்ட தேவர நாமாக்களை இயற்றியுள்ளார்‌. அவரின்‌ 
ஆராதனை டிசம்பர்‌ 1ம்‌ தேதி வருகிறது. அவரின்‌ நினைவாக 
இந்த தேவர நாமம்‌ வெளியிடப்படுகிறது. 


ஸ்ரீவியாசராஜ ஸ்வாமிகள்‌ 'பிரமேய நவ மாலிகா' என்கிற இந்த 
ஸ்லோகத்தை இயற்றியுள்ளார்‌. 


ஸ்ரீமன்‌ மத்‌*வ மதே ஹரி: பரதர: சத்யம்‌ ஜகத்‌ தத்வதோ | 
பே'தோ: ஜீவ கணா ஹரேரனுசரா: நீசோச்ச பாவம்‌ கதா: | 
முக்திர்‌ நைஜ சுகா“னுபூ“திரமலா ப'க்திஸ்ச தத்‌ சாதனம்‌ | 
ஹ்யக்ஷாதி” aub பிரமாணமகி£லாம்னாயைக வேத்யோ 
ஹரி: Il 


இந்த ஸ்லோகத்தில்‌ மத்வ சாஸ்திர பிரமேயங்கள்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளன. 1. ஹரி சர்வோத்தமத்வம்‌. 2. ஜகத்‌ சத்யத்வம்‌. 3. 
பேதம்‌ என்பது தாத்விக உண்மை. 4. ஜீவர்கள்‌ ஹரி தாசர்கள்‌. 5. 
ஜீவர்களுள்‌ தாரதம்யம்‌ உண்டு. ௩. முக்தி என்பது ஜீவனின்‌ 
ஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான்‌. 7. தூய்மையான 
பக்தியே முக்திக்கு காரணம்‌. 8. ப்ரத்யக்ஷம்‌ முதலிய மூன்றுதான்‌ 
பிரமாணம்‌. 9. எல்லா வேதங்கள்‌ மூலமாகத்தான்‌ ஹரியை அறிய 
முடியும்‌. 


இதை ஸ்ரீவித்யா பிரசன்ன தீர்த்தர்‌, இப்படியாக பாடியுள்ளார்‌. 
ராகம்‌: தேசிய தோடி. தாளம்‌: ஆதி 


ஹனுமன மததலி அனுமான GLL GAT | 
மனமுட்டி ப*ஜிஸெலொ எலெ மனவே | (Ll 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 23 


சனகாதி: வந்தித மனஸிஜ ஜனக | 
வனஜ நயன ஹரிக*னுமத வாதசந்த || அனுபல்லவி।| 


ஹரியே சர்வோத்தம விதி“ப'வாதி“க*ளெல்ல 
அனுசரரிவனிகெ” பரதந்த்ரரு | 

விவித” தாரதம்ய நிருத AMA BAG 
சகல ஜக*ங்களு நிஜாவந்து* போ*தி'ப ||1॥| 


முகுதி யெம்பு£து” நிஜானந்த'த* அனுபவ 
பகுதி பாட*யலு சாதூனவு | 

ப்ரக்ருதி சம்யுதவாத? CH AMA களெயலு 
யுகுதி பேரில்லவெந்து: ப'ரதி சாருவந்த? ||2॥| 


நயனகெ கோ”“சர ஒண ஊமெமிந்த*லி 
திளியலு அரியனு அளவல்லவு | 
நிக?மகளிந்த£லே அரித ஞானிக ப்ர 

சன்ன நாகு£வானெந்து த்‌'ருடதி'ந்தருஹீவ ||3॥| 


[பல வாசகர்கள்‌, கன்னட தேவர நாமாவிற்கு தமிழாக்கம்‌ அல்லது 
தமிழ்மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடுங்கள்‌ என்று கேட்டுக்‌ 
கொண்டதால்‌, இதை தமிழாக்கம்‌ செய்துள்ளேன்‌. 


பல்லவி] 
அனுமனின்‌ மதத்தில்‌ ஜயம்‌ வேண்டாம்‌ 
மனமுருகி பஜியுங்கள்‌ ஹே மனமே. 


[அனுபல்லவி 
சனகர்‌ போன்றோரால்‌ வணங்கப்பட்ட மன்மதனின்‌ தந்தை. 
தாமரைக்கண்ணன்‌ ஸ்ரீஹரிக்கு சம்மதமாக இருக்கக்கூடிய... 


[சரணங்கள்‌] 

ஸ்ரீஹரிதான்‌ எல்லோரைவிட மேலானவர்‌. பிரம்மன்‌, சிவன்‌ 
இவர்களெல்லாம்‌ ஸ்ரீஹரிக்கு தொண்டர்கள்‌ மற்றும்‌ அவரின்‌ 
ஆளுகைக்கு உட்பட்டவர்கள்‌. அவர்களிடம்‌ இயற்கையாக 
எப்போதும்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ உண்டு. எல்லா பிரபஞ்சமும்‌ 
எப்போதும்‌ உண்மையானவை என்று போதிக்கும்‌... 


24-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 


முக்தி என்பது இயல்பு நிலையின்‌ மகிழ்வு அனுபவமே. பக்தி 
ஒன்றே அதைப்‌ பெறும்‌ வழியாகும்‌. ப்ரக்ருதி சம்பந்தமுள்ள 
(லிங்க) தேகத்தை விடுவதே முக்திக்கு படி. இவற்றையெல்லாம்‌ 
தர்க்க ரீதியில்‌ கூறுகின்ற... 

கண்ணுக்கு புலப்படாதவன்‌. வரட்டு ஊகத்தால்‌ அறியப்படாதவன்‌ 
ஸ்ரீஹரி. அவனின்‌ மகிமை அளவற்றது. மறைகள்‌ மூலமாகவே 
அவனை அறியக்கூடிய ஞானிக்குதான்‌ அவன்‌ தோன்றுவான்‌ 
என்று உறுதியாக விளம்புகின்ற... 


kk k 





மனப்பாடப்பகுதி 





ஐந்து - எண்ணாலான தகவல்கள்‌ 
































பஞ்ச பூதங்கள்‌ பஞ்ச அக்னிகள்‌ பஞ்ச தன்மாத்ர 
ப்ருத்வி (நிலம்‌) ஜனனி கந்த (முகர்தல்‌) 
அபு ரர்‌) பித ரஸ சுவை) 
தேஜஸ்‌ (நெருப்பு) பூ (பூமி) ரூப (பார்வை) 
வாயு (காற்று) வாரித (மேகம்‌) ஷப்த (சத்தம்‌) 
ஆகாச (ஆகாயம்‌) அம்பர (ஆகாயம்‌) ஸ்பர்ஷ (தொடுதல்‌) 
ஸ்ரீஹரியின்‌ | அந்த ரூபங்களுக்கேற்ற || பஞ்ச கோஷங்கள்‌ 
பஞ்ச ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ (Koshas) 

ரூபங்கள்‌ ரூபம்‌ 

அனிருத்த ஷாந்தி அன்னமய 
பிரத்யும்ன க்ருதி பிராணமய 
சங்கர்ஷண ஜெயா மனோமய 
வாசுதேவ மாயா விக்ஞானமய 
நாராயண லட்சுமி ஆனந்தமய 














* ஆதாரம்‌ - ஹரிகதாம்ருதசாரம்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 25 





பகவத்கீதை 





கீதா சாரம்‌ - ஸ்ரீவியாசராஜர்‌ 











ஸ்லோகம்‌: 

யார ப*க்தியு என்ன பாதா“ப்‌ஐதூல்லி | 

கோர சம்ஸாரயாதனெ அவரிகில்லா | 
ஷரீரவே க்ஷேத்ரவெந்தெந்து” திளியோ | 
மரெயதே க்ஷேத்ரக்ஞனெந்தென்ன திளியோ | Ie 


பத: 

ஷரீரதொளகி£த்து* பா”பி'ல்ல | துக்கலேபி'ல்ல | ஆகாஷவு 
எல்லா | 

யாதரிந்து“ட்டி'த்து" ஈகுண | மூருசத்‌கு*ண கேளய்ய KLH | 
சுக“து*க்க” ஸமமாடி நோடு” நீ | ஈட்‌*யாடு” நீ | 

பி£ரம்மான நோடோ? நீ | 

சந்த்ர சூர்யர தேஜ நனதய்யா | கு“டா*கேஷய்ய | 

அன்னபசன வெனத:ய்யா ||6 


25 தத்வங்களால்‌ ஆன இந்த தேகத்தை ஒரு க்ஷேத்திரம்‌ என்று 
அறிய வேண்டும்‌. இந்த தத்‌ வங்கள்‌ அனைத்தும்‌ ஸ்ரீஹரியின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ உள்ளவையே. இந்த தத்வங்களில்‌ பகவந்தன்‌ 
நிலைத்திருப்பதால்‌, அவனுக்கு க்ஷேத்ரக்ஞன்‌ என்ற பெயர்‌ 
உண்டு. ஸ்ரீஹரியின்‌ சரணங்களில்‌ யாருக்கு பக்தி இருக்கிறதோ, 
அவருக்கு வாழ்க்கையின்‌ பிரச்னைகள்‌ (பிறப்பு இறப்பு சுழற்சி) 
இருப்பதில்லை. 


த்ரிகுணமானி (மூன்று குணங்களுக்கும்‌ அதிபதியான) மகாலட்சுமி 
யைவிட சிறந்தவனான பகவந்தன்‌, அ-ஸ்வதந்த்ரனான ஜீவனுக்கு 
மட்டும்‌ பாவ- புண்ணியங்கள்‌, சுக- துக்கங்களின்‌ பலன்களைக்‌ 
கொடுக்கிறான்‌. இதனால்‌, அந்த பகவந்தனுக்கு எவ்வித 
பலன்களும்‌ ' பிரயோஜனமும்‌ இருப்பதில்லை. புருஷோத்தம 
யோகத்தின்‌ சாராம்சத்தை இந்த நுடி சொல்கிறது. 


ஸ்லோகம்‌: 
நானெ உத்தம மனஸு என்னல்லி மாடோ | 


26-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

ஞான அஞ்ஞான பேளுவெ திளிதுூனோடோ || 
ஞான துர்லப* அவரவர ப”க்திக*ளந்தெ | 

நானு கொடுவேனு பலவ மனஸு ப£ந்தந்தெ ||7 


பத: 

ஸ்மரணெ மாடு£த CH am பி£டுூவரோ | என்ன படெ'த£வரு | 
ப*லுப*க்தி மாடூு*வரோ | 

அனந்தசேதன ஸுளிவேனு | ஹரி சுலப£னு | மத்தெ 
ஜனனவில்லவகெ: | 

என்ன ப”க்தரிகில்ல நாஷவு | ஸ்வர்க்க தா£ஷவு | 

பிட்டூ சரணப!குதீயு 117 


க்ஷர மற்றும்‌ அக்ஷர புருஷர்களைவிட உத்தமனான 
காரணத்தால்‌ அவன்‌ புருஷோத்தமன்‌. பகவத்கீதையின்‌ வரும்‌ 
“மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜீ மாம்‌ நமஸ்கரு” வசனத்தையே 
இங்கு மனசு என்னல்லி மாடோ' என்று கூறியிருக்கிறார்‌. 'ஞான 
விக்ஞான பேளுவெ' - அதாவது, விஷ்ணு சர்வோத்தமத்வத்தை 
விளக்கும்‌ சாஸ்திரங்களைப்‌ படிப்பதே ஞானம்‌. பகவந்தனின்‌ குண 
பூர்ணத்வம்‌, தோஷங்கள்‌ அற்ற தன்மை, அஷ்டகர்த்ருத்வ மற்றும்‌ 
மகிமைகளை அறிந்துகொள்வதே விசேஷ ஞானம்‌. 


ஏழாம்‌ அத்தியாயம்‌, 3லிருந்து வரையிலான ஸ்லோகத்தின்‌ 
சாரமே (ஞான துர்லப:. ' அவர பக்திகளந்தெ, நானு கொடுவெனு 
பலவ, மனசு பந்தந்தெ' என்றால்‌, நான்கு விதமான பகவத்‌ பக்தரின்‌ 
மற்றும்‌ பிற தேவதைகளை வழிபடும்‌ பக்தர்களின்‌ பக்திக்கு 
தக்கவாறு பலன்களைக்‌ கொடுக்கிறேன்‌. பலன்களைக்‌ 
கொடுப்பதில்‌, பகவந்தனுக்கு இருக்கும்‌ பூர்ண ஸ்வாதந்த்ரயத்தை 
மனசு பந்தந்தெ என்பதில்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


தேகத்தை விடும்‌ இறுதிக்காலத்தில்‌, யார்‌ பகவந்தனை நினைக்‌ 
கிறார்களோ, அவர்கள்‌ அவனையே அடைகிறார்கள்‌. இந்த 
நிலையை அடைய வேண்டுமெனில்‌, நிரந்தரமான சிரவணம்‌ 
(பகவந்தனின்‌ சிறப்புகளை / குணங்களைக்‌ கேட்டல்‌), ஸ்மரணம்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 27 
(பகவந்தனின்‌ சிறப்புகளை / குணங்களை நினைத்தல்‌), கீர்த்தனை 
களை பக்தியுடன்‌ செய்யவேண்டும்‌. 


*அந்தகாலே F மாமேவ (8-5). 
* தஸ்மாத்‌ சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர: (8-7) 
ANGEL கீர்த்தயந்தோ மாம்‌: (9-14). 


மோட்சத்தை அடையவேண்டுமெனில்‌, ஸ்ரீமதாசார்யர்‌ சொல்வது 
இது. “சந்ததம்‌ சிந்தயேனந்தம்‌ அந்தகாலே விசேஷத:. இப்படி 
செய்தால்‌, மறுபிறவி வாய்ப்பதில்லை. “என்ன பக்தரிகில்ல 
னாஷவு' என்றால்‌, அவனின்‌ பக்தர்களுக்கு நரக அவஸ்தைகள்‌ 
இருப்பதில்லை என்று பொருள்‌. 'ஸ்வர்க்கதாஷவு பிட்டு சரண 
பகுதிய' என்றால்‌, பகவத்‌ பக்தர்களுக்கு, எப்போதும்‌ பரமாத்மனின்‌ 
பாதாரவிந்தங்களையே நினைத்து பூஜிக்கும்‌ ஆசை மட்டுமே 
இருக்கும்‌. அதைத்தவிர, வேறு எந்த பலன்களையும்‌ அவர்கள்‌ 
எதிர்பார்ப்பதில்லை. 


ஸ்லோகம்‌: 

கிருஷ்ண தோரிஸு நின்ன விபூதி ரூப | 
இஷ்ட பூர்த்திய ஆகெ£லோ எனகெ: ஸ்ரீப | 
ராமனானய்ய ராஜர கு£ம்பினல்லி | 

ஸோம நானய்ய தாரக'ர மண்டலதசல்லி ||8 


பத: 

அக்ஷரதொ“ளகெ்‌ அகாரனு | குணஸாரனு | பக்ஷிகளல்லி 
நானு | 

கருடனு சகல ஜாதிக“ளல்லி | ஸ்ரேஷ்ட தனத”ல்லி | என்னரூப 
திளியல்லி | 

தோரிஸோ ஸ்ரீகிருஷ்ண நின்ன ரூப | நானா ரூப | 
அர்ஜுனனோடோருப 

கண்டனு தன்னனு ஸஹிதாதி£ | ஹரி தேஹதி்‌ | 
பிரம்மாண்டகளல்லி ||8 

பகவத்கீதையின்‌ 10வது அத்தியாயமே விபூதி யோகம்‌. இதில்‌ 
சுமார்‌ 20 ஸ்லோகங்களில்‌, தனது பல்வேறு விபூதி ரூபங்களை 
நிரூபிக்கிறான்‌ ஸ்ரீகிருஷ்ணன்‌. 


28-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

வியாசராஜரின்‌ கீதாசாரத்தின்படி, அர்ஜுனன்‌ கிருஷ்ணனிடம்‌ 
இவ்வாறு கேட்டுக்‌ கொள்கிறான்‌. “கிருஷ்ண தோரிஸு நின்ன 
விபூதி ரூப:. தோரிஸ என்றால்‌, என்‌ கண்களுக்கும்‌ தெரியும்படி 
காட்டு என்று பொருள்‌. பகவந்தன்‌, அனைத்து உலகங்களையும்‌ 
நிர்மாணித்து, அதனை தன்னில்‌ அடக்கிக்கொண்டிருப்பதால்‌ 
'கிருஷ்ணா' என்று அழைக்கப்படுகிறான்‌. பகவந்தன்‌, வெவ்வேறு 
ஜீவர்களில்‌, பொருட்களில்‌, தனதே ஆன விபூதி ரூபங்களில்‌ 
அவற்றில்‌ இருந்து, அவர்களை / அவற்றை நிர்வகித்து, 
நடத்துகிறான்‌. 


கிருஷ்ண நாமத்தின்‌ சிறப்புகளை விளக்குகிறார்‌. “ராம நானய்யா 
ராஜர கும்பினல்லி'. சூர்ய வம்சத்தில்‌ அவதரித்த ராமாவதாரத்தின்‌ 
சாட்சாத்‌ விபூதி ரூபத்தை விளக்குகிறது. “சோம நானய்யா தாரக 
மண்டலதல்லி' - சந்திர வம்சத்தில்‌ அவதரித்த கிருஷ்ண 
அவதாரத்தையும்‌, சந்திரனில்‌ இருக்கும்‌ விஜாதிய விபூதி 
ரூபத்தையும்‌ குறிக்கிறது. அர்ஜுனனுக்குக்‌ காட்டிய விஸ்வ 
ரூபத்தை நானா ரூப்‌ என்கிறார்‌. - அதாவது அந்த விஸ்வ 
ரூபத்தில்‌ பிரம்மாண்டம்‌, அனைத்து ஜீவராசிகள்‌, பிரக்ருதி, 
தேவதைகள்‌, கெளரவ பாண்டவர்கள்‌ மற்றும்‌ தன்னையும்‌ 
(அர்ஜுனன்‌) ஸ்ரீஹரியின்‌ உதரத்தில்‌ கண்டு அர்ஜுனன்‌ மெய்‌ 
மறந்து நிற்கிறான்‌. 

**ப்ராணேஷ கேசவ தாசர்‌. பெங்களூரு 








தற்போதைய தொடர்கள்‌ முடிந்தபிறகு, உங்கள்‌ ஆதரவுடன்‌ 
அடுத்து நம்‌ பத்திரிக்கையில்‌ வரவிருக்கும்‌ தொடர்கள்‌: சுளாதி 
பக்கங்கள்‌, அரிய தேவர நாமாக்கள்‌, ஹரிகதாம்ருதசார சிறப்பு 
குறுக்கெழுத்துப்‌ போட்டி, ஹரிதாச சாகித்யத்தில்‌ வரும்‌ அரிய 
கன்னட பதங்களுக்கு தமிழ்‌ அர்த்தங்கள்‌ & மேலும்‌ பல. 








ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 29 





ஹரிகதாம்ருதசார கட்டுரைகள்‌ 





கிரந்தத்தின்‌ உட்பொருள்‌ 











** கன்னட மூலம்‌: திரு. சி.எஸ்‌.ஹுச்சுராவ்‌ 
ஹரிகதாம்ருதசாரம்‌ - ஸ்ரீஜகன்னாததாசரின்‌ சிறந்த கிரந்தம்‌. தாச 
சாகித்யத்தில்‌ இயற்றப்பட்ட மிகவும்‌ அபூர்வமான காவியம்‌. க்ருதி 
ரூபியான ஸ்ரீஹரி, பக்தரின்‌ மனதில்‌, நாக்கில்‌, எண்ணங்களில்‌ 
நிலைகொண்டு தினம்தோறும்‌ நல்‌அதிர்வினைத்‌ தரும்‌ சப்த- 
பிரம்மன்‌. இந்த காவியத்தின்‌ 32 சந்திகளையும்‌ பக்தர்கள்‌ 
பாராயணம்‌ செய்யும்‌ விதத்தில்‌, இந்த க்ருதி-பிரம்மன்‌ கண்டிப்பாக 
தரிசனம்‌ தருவார்‌. இதை கற்றுத்தரும்‌, படிக்கும்‌, பாடும்‌ 
பக்தர்களுக்கு வாழ்க்கையின்‌ சவால்களை எதிர்கொள்ளும்‌ 
தைரியம்‌ மற்றும்‌ உற்சாகத்தை இந்த கிரந்தம்‌ தருகிறது. 


மருத்துவர்‌ ஒரு நோயாளிக்குத்‌ தேவையான மருந்துகளை ஒரு 
சீட்டில்‌ எழுதித்‌ தருவதைப்‌ போல, நமது பவ-ரோகத்தை பிறப்பு 
இறப்பு சுழற்சி) தீர்ப்பதற்கான மருந்தினை, இந்த காவியத்தின்‌ 
வடிவில்‌ எழுதித்‌ தந்திருக்கிறார்கள்‌. இதை பலமுறை படிக்குமாறு 
சொல்கிறார்கள்‌. அப்படி இதை பலமுறை படித்து, பவ-ரோகத்தை 
தீர்த்துக்கொண்டவர்கள்‌ பலர்‌ உள்ளனர்‌. மேலும்‌ இதை 
பாராயணம்‌ செய்பவர்களுக்கு, இந்த ஸ்லோகங்கள்‌, அவை 
சொல்லும்‌ உள்‌ அர்த்தங்கள்‌ ஆகியவற்றால்‌ அவர்களின்‌ 
உள்மனதிற்கு ஸ்ரீஹரியின்‌ தரிசனம்‌ கிடைக்கத்‌ துவங்குகிறது. 
மனது தெளிவடைகிறது. வாழும்‌ வாழ்க்கையை பார்க்கும்‌ 
விதத்தில்‌ மாறுபாடு வருகிறது. இதைப்‌ படிப்பவர்கள்‌, ஸ்ரீஹரியின்‌ 
சர்வோத்தமத்வத்தை அறிந்து, அவரிடம்‌ நெருங்கிப்‌ போகின்றனர்‌. 
இப்படிப்பட்ட சிறப்புகளைப்‌ பெற்ற கிரந்தமே ்ரீஹரிகதாம்ருத 
சாரம்‌. 


ஸ்ரீஹரியின்‌ கதையே ஜீவனுக்கு அமிர்தம்‌. மரணத்தை வென்று, 
மகிழ்ச்சியைத்‌ தரும்‌ அமிர்தம்‌. அத்தகைய அமிர்த தத்வத்தின்‌ 
சாரமே ஸ்ரீஹரிகதாம்ருதசாரம்‌'. 'மத்வமதத்தில்‌ சொல்லப்பட்டி 
ருக்கும்‌ ்ரீஹரிபக்தி தத்வங்கள்‌, தந்திரங்கள்‌ ஆகியவை இங்கு 
சொல்லப்பட்டிருக்கின்றன. வேத புராணங்கள்‌, உபநிஷத்கள்‌, யோக 
சாஸ்திரங்கள்‌, ஸ்ம்ருதிகள்‌, இதிகாசங்கள்‌ ஸ்ரீமதாசார்யரின்‌ தத்வ 
கிரந்தங்கள்‌ என இவை அனைத்தையும்‌ முழுவதுமாகப்‌ படித்து 


30-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 
அறிந்து, அவற்றிலிருக்கும்‌ விஷயங்களை கிரகித்து, அதிலிருந்து 
வெளிவந்த பக்தரச அமிர்தமே, ஹரிகதாம்ருதசாரம்‌. 


ஹரிகதாம்ருதசாரத்தின்‌ பின்‌ இவ்வளவு விஷயங்கள்‌ ! 
பொக்கிஷங்கள்‌ உள்ளன. மத்வரின்‌ சித்தாந்தத்தை விவரிக்கும்‌ 
நூல்‌ என்று இந்த கிரந்தத்தின்‌ எல்லையை வரையறுத்துவிட 
முடியாது. சாஸ்திரங்களில்‌, வேத உபநிஷத்களில்‌ மறைந்‌ 
திருக்கும்‌ அரும்‌ தத்வங்களை, சாதாரண மக்களுக்கு எட்டாமல்‌ 
இருந்த, சமஸ்கிருத மொழியில்‌ சொல்லப்பட்டிருந்த கருத்துகளை, 
கன்னட மொழியில்‌ சரளமான நடையில்‌ அனைவருக்கும்‌ 
புரியுமாறு இயற்றியிருக்கிறார்‌ தாசர்‌. ஆனால்‌ சமஸ்கிருத 
கிரந்தங்களுக்கு நடுவே கன்னடத்தில்‌ இயற்றப்பட்ட இந்த ஹரி 
கதாம்ருதசாரம்‌ பக்தர்களை நெருங்காமல்‌ போய்விடும்‌ அபாயம்‌ 
இருந்தது. தாச சாகித்யத்தின்‌ மிகச்சிறந்த கிரந்தமானது 
யாருக்கும்‌ எட்டாமல்‌ போய்விடக்கூடிய சூழல்‌ இருந்தது. ஆனால்‌ 
அப்படி நடக்கவில்லை. பக்தர்கள்‌ இந்தக்‌ கிரந்தத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு, இதிலுள்ள கருத்துகளை கற்றறிந்து அமரர்‌ 
ஆகியிருக்கின்றனர்‌. இதுவே மிகவும்‌ மகிழ்ச்சிகரமான 
விஷயமாகும்‌. 


நம்‌ வாழ்க்கையை சுத்தப்படுத்தும்‌, தரம்‌ உயர்த்தும்‌ ஒரு அரு 
மருந்தாக ஹரிகதாம்ருதசாரம்‌ இருக்கிறது. இந்த மாற்றம்‌ 
சுலபமான செயல்‌ அல்ல. எப்போதும்‌ கெட்ட / தேவையற்ற 
விஷயங்களைப்‌ பற்றி சிந்தித்திருக்கும்‌ மனதை வெல்லும்‌ 
செயலாகட்டும்‌, கோபம்‌-த்வேஷம்‌ ஆகியவற்றிலிருந்து வெளி 
வருவதாகட்டும்‌ மனிதனுக்கு மிகவும்‌ கடினமான செயலாகும்‌. 
ஆகையால்‌, நாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயல்களின்போதும்‌ 
ஸ்ரீஹரியை நினைத்துக்கொண்டே இருந்தால்‌, மேற்சொன்ன 
மாற்றமானது மெதுவாக சாத்தியப்படும்‌. தினமும்‌ செய்யும்‌ 
குளியலிலிருந்து, முத்ரா-தாரணம்‌, பூஜை, பிம்போபாசனை, 
சிரார்த்தம்‌ முதலானவை, சாப்பிடும்போது இப்படி ஒவ்வொரு 
செயல்களின்போதும்‌, ஸ்ர்ஹரியை நினைத்து, சாதனை வழியைப்‌ 
பிடிக்கவேண்டும்‌ என்று ஹரிகதாம்ருதசாரம்‌ சொல்கிறது. 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 31 
ஒரு ஸ்லோகத்தில்‌ ஜகன்னாததாசர்‌ இவ்வாறு சொல்கிறார்‌. 


மூரு கா'லங்களலி து'£திஸே ND 

ரீர வாங்மன ஷுத்தி*மாள்பு'து* 
தூரகை'ஸுவுத'கி£ள பா'ப'ஸமூஹ ப்ரதி1தினவு | 
[சந்தி 32. ஸ்லோகம்‌ 55] 


இது பக்தர்களின்‌ மனதில்‌ அமைதியை நிரப்புகிறது. இதுவே 
வாழ்க்கையில்‌ நமக்குத்‌ தேவையான ஒன்றாகும்‌. 


மளே பி'ஸிலு ஹஸி த்‌*ருஷே ஜயாஜய 

க2ளர நிந்தா£னிந்தே* Ls 

களுக'தூலெ மத்தானெயந்ததி” சரிஸு த'ரெயொளகெ: || 
[சந்தி 12 ஸ்லோகம்‌ 18] 


ஸ்ரீஹரியின்‌ நற்குணங்களை நன்கு அறிபவர்கள்‌, இந்த வாழ்க்கை 
என்னும்‌ கடலை பிரச்னையில்லாமல்‌ கடப்பார்கள்‌. எனவே, தர்ம, 
அர்த்த, காமம்‌ ஆகியவற்றைக்‌ குறித்து எண்ணாமல்‌, அந்த விஷ்வ 
குடும்பி ஸ்ரீஹரி) கொடுத்த கணான்ன (ஒரு பருக்கை அரிசி) 
மற்றும்‌ குத்ஸித (சிறிய கம்பளித்‌ துண்டு ஆகியவற்றையே 
பெரும்‌ வரமாக / உதவியாகக்‌ கருதி அவரின்‌ சரணார 
விந்தங்களை வணங்கவேண்டும்‌. (சந்தி 5 ஸ்லோகம்‌ 7) 


ஹரிகதாம்ருதசாரத்தில்‌ வர்ணிக்கப்பட்டிருக்கும்‌ ஸ்ரீஹரியானவர்‌ 
மிகவும்‌ கருணை மிக்கவர்‌. 'பாலகன கலபாஷெ ஜனனியு கேளி 
சுகபடுவந்தே' (ஒரு மழலையின்‌ பேச்சுகளைக்‌ கேட்கும்‌ தாய்‌ 
எப்படி மகிழ்வாளோ அப்படி ஸ்ரீஹரியும்‌ தன்‌ பக்தர்களின்‌ 
பிரார்த்தனைகளை மகிழ்ச்சியுடன்‌ ஏற்கிறார்‌ என்று பக்தர்களின்‌ 
ஸ்தோத்திரங்களுக்கு செவிசாய்க்கிறார்‌. 'ஒந்தக்ஷர  தப்பாகி 
உச்சரிசிதரு பாப (ஒரு எழுத்து தவறாக உச்சரித்தாலும்‌ அது 
பாவம்‌) என்று முன்னர்‌ சொன்னதை, இந்த ஸ்தோத்திரமானது 
மறுத்திருக்கிறது. ஒரு தாயைப்‌ போல பக்தர்களின்‌ 
விண்ணப்பங்களைக்‌ கேட்டு மகிழ்கிறார்‌ ஸ்ரீஹரி என்று தைரியம்‌ 
கொடுக்கிறது. 


32-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 

தனக்குக்‌ கிடைத்த செல்வத்தை யாருக்கும்‌ கொடுக்காமல்‌ 
தானும்‌ எதுவும்‌ செய்யமுடியாமல்‌ ஒரு பாம்பு எப்படி அதை 
பாதுகாத்து வருமோ, அதைப்போல ஸ்ரீஹரியும்‌ தன்‌ பக்தர்களை 
அரவணைத்து பார்த்து மகிழ்ந்திருப்பார்‌ என்கிறார்‌ தாசர்‌. 
பெற்றோர்‌ தன்‌ குழந்தைகளுக்கு வந்த பிரச்னைகளைத்‌ தீர்த்து, 
அவர்கள்‌ கேட்டவற்றை எல்லாம்‌ வாங்கிக்கொடுத்து, பார்த்துக்‌ 
கொள்வதைப்போல, ஸ்ரீஹரியும்‌ தன்‌ பக்தர்களைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. எப்போதும்‌ நம்கூடவே வரும்‌ நிழலைப்‌ 
போலவே ஸ்ரீஹரியும்‌ தன்‌ பக்தர்களுடன்‌ இருக்கிறார்‌. கண்களை 
இமை காப்பதுபோல, பற்கள்‌ பழங்களை நன்கு கடித்து, அவற்றின்‌ 
சாறினை மட்டும்‌ நமக்கு அனுப்புவதைப்போல, ஸ்ரீஹரியும்‌ 
நம்மை காப்பாற்றுவதற்கு ஓடி வருகிறார்‌. 


ஒரு இருட்டறையில்‌ ஒளிந்திருந்து, தன்‌ குழந்தை தன்னைக்‌ 
காணாமல்‌ அழுவதைக்‌ காணும்‌ தாய்‌, எப்படி நமுட்டுச்‌ சிரிப்புடன்‌ 
வெளியில்‌ ஓடோடி வந்து அந்தக்‌ குழந்தையை வாரி 
அணைத்துக்‌ கொஞ்சுவாளோ, மதுசதனனும்‌ பக்தர்களைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. ஸ்ரீஹரியின்‌ இந்த கருணையை விளக்குவதே 
ஹரிகதாம்ருதசாரத்தின்‌ உட்பொருளாகும்‌. 

பக்தர்களின்‌ மனங்களுக்கும்‌, வேதங்களில்‌ சொன்னவற்றிற்கும்‌ 
ஸ்ரீூஹரியானவர்‌ மிகவும்‌ தூரமானவர்‌ (அவற்றினால்‌ தொடர்பு 
கொள்ளமுடியாதவர்‌) என்று சொன்னால்‌, பிறகு அவரை நம்மால்‌ 
மகிழ்ச்சிப்படுத்தவே முடியாதா என்னும்‌ பக்தனின்‌ கேள்விக்கு, 
அப்படியில்லை என்று சமாதானப்படுத்துகிறார்‌ ஜகன்னாததாசர்‌. 
ஸ்ரீஹரியானவர்‌, பக்தர்களின்‌ தூய்மையான பக்திக்கு கண்டிப்பாக 
செவிசாய்க்கிறார்‌, தன்னை நினைப்பவர்களின்‌ அருகிலேயே 
எப்போதும்‌ இருக்கிறார்‌, அவர்களின்‌ பாடல்களுக்கு தன்னை 
வெளிப்படுத்துகிறார்‌ என்கிறார்‌ தாசர்‌. 


ஜகத்‌-சத்யம்‌ என்னும்‌ பல தத்‌ வங்களை உள்ளடக்கிய DAMT- 
அமிர்தமே ஹரிகதாம்ருதசாரம்‌. அதுவே இந்த கிரந்தத்தின்‌ உட்‌ 
பொருளாகும்‌. இந்த கிரந்தம்‌ சாதகர்களின்‌, அறிஞர்களின்‌ கை 


ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 - 33 
விளக்காகும்‌. மத்வ தத்‌ வங்களுக்கு காவிய நடையில்‌ எழுதப்பட்ட 
உரை என்றும்‌ இந்த கிரந்தத்தைச்‌ சொல்லலாம்‌. *** 





மாதாந்திர குறும்போட்டி 





நவம்பர்‌ 2019ன்‌ விடைகள்‌ 








. அவருக்கு தாச தீக்ஷையை பெற்றுத்தர. 

. வைராக்ய. 3. மனைவிக்கு. 

. கனகதாசர்‌, வைகுண்ட தாசர்‌. 

. ஆதத்தெல்ல ஒலிதே ஆயித்து. 

. புரந்தரோபநிஷத்‌. 

. பிள்ளரி (பிள்ளாரி) கீதே. 

. புஷ்ய அமாவாசை. 

. நாரதர்‌. 

10. சுதாமா சரித்ரெ, கஜேந்திர மோக்ஷ, திரெளபதி 
வஸ்திராபஹரண, சர்வோத்தம கத்யா. 


o 0 ~ வ ஓ Oo A N =a 


* சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான பதில்களும்‌ 
இருக்கலாம்‌. அவற்றில்‌ ஒன்றை மட்டுமே இங்கு 
குறிப்பிட்டுள்ளோம்‌. 
* விடையளித்த 9 பக்தர்களின்‌ பெயர்களையும்‌ இங்கு பட்டியலிட 
முடியாததற்கு மன்னிக்கவும்‌. 
* இந்த மாதம்‌ இப்போட்டியில்‌ புத்தகப்‌ பரிசினைப்‌ பெறும்‌ இருவர்‌ 
உ திரு.ரகூத்தமன்‌, பெங்களூரு (134) 
உ திருமதி.கிரிஜா ஸ்ரீனிவாஸ்‌, சென்னை (171) 
* இதனால்‌ மற்றவர்களின்‌ விடைகள்‌ தவறு என்று இல்லை. 
* ஹரிபக்தர்கள்‌ அனைவரும்‌ இப்போட்டியில்‌ பங்கேற்குமாறு 
கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. ** 








ஹரிதாச விஜயம்‌ பத்திரிக்கையை உங்கள்‌ நண்பர்கள்‌ / 
உறவினர்கள்‌ / குழுவினர்களிடம்‌ அறிமுகம்‌ செய்து, 
அவர்களும்‌ நமது சாகித்யத்தைப்‌ பற்றி அறிவதற்கு உதவவும்‌. 








34-ஹரிதாச விஜயம்‌ - டிசம்பர்‌ 2019 


ஹரிதாச விஜயம்‌ 


மாத இதழ்‌ 
Haridasa Vijayam - Monthly 


மலர்‌ 1 எ டிசம்பர்‌ 2019 எ“ இதழ்‌ 3 


ஹீ குருகோவிந்தவிட்டல தாசர்‌ 


If Undelvemd, pienso To: 


return ter 


கண்ண Nerayanan, 5 i 
க்‌ ஹரீவித்யா பிரசன்ன தீர்த்தர்‌ 


Bengaluru 560078 








ஹரிதாச விஜயம்‌ 


மாத இதழ்‌ 


Haridasa Vijayam - Monthly 


மலர்‌ 1 “ ஜனவரி 2020 “ இதழ்‌ 4 











ஸ்ரீபுரந்தரதாசர்‌ 








ஹரிதாச விஜயம்‌ 
சந்தா விவரம்‌ (36 பக்கங்கள்‌) 
1 ஆண்டுக்கு ரூ.200/- 3 ஆண்டுகளுக்கு ரூ.500/- 
5 ஆண்டுகளுக்கு ரூ.900/- 10 ஆண்டுகளுக்கு ரூ.1700/- 








புதிய சந்தாக்கள்‌ அந்தந்த மாதத்திலிருந்து துவங்கும்‌. 
பழைய இதழ்கள்‌ வேண்டுமெனில்‌, இதழுக்கு ரூ.20/- என 
சேர்த்து அனுப்பவும்‌. 





வங்கி விபரம்‌: 
Sathya Narayanan, ICICI Bank - Savings account 
Alc. No. 000101043177. IFSC: ICIC0000001 
Cenotaph Road Branch, Chennai 18 








மாதாந்திர குறும்போட்டி 





டிசம்பர்‌ 2019ன்‌ விடைகள்‌ 








1. கோண 2. அங்கிதத்தை தானே வைத்துக்‌ கொண்டார்‌. 
3. நானு ஹோதரே ஹோதேனு 
4. ஹரிபக்திசார, ராமதான்ய சரிதெ, மோகன தரங்கிணி 5. தவறு 
6. கேசவ & நரசிம்ம கோயில்களுக்கு ஜீர்ணோத்தாரணம்‌ செய்தார்‌ 
7. யம 
8. தேங்காயில்‌ துளசி காண்பித்தார்‌. அரிசி கஞ்சியை 
றைவேத்தியம்‌ செய்தார்‌ 
9. அரிசி / ராகி 10. கிருஷ்ண 
* சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான பதில்களும்‌ 
இருக்கலாம்‌. அவற்றில்‌ ஒன்றை மட்டுமே இங்கு 
குறிப்பிட்டுள்ளோம்‌. 
* விடையளித்த 5 பக்தர்களின்‌ பெயர்களையும்‌ இங்கு பட்டியலிட 
முடியாததற்கு மன்னிக்கவும்‌. 

** தொடர்ச்சி பின்‌ அட்டையில்‌... 





மாதாந்திர குறும்போட்டி 





ஜனவரி 2020 - பகவத்கீதா சாரம்‌ 











இந்த இதழுடன்‌ முடிவடையும்‌ பகவத்கீதா சாரத்தைப்‌ பற்றிய 
கேள்விகள்‌ இவை. 


1. ஹரிதாச சாகித்யத்தில்‌ இது எந்த வகையைச்‌ சேர்ந்ததாகும்‌? 
2. இதில்‌ மொத்தம்‌ எவ்வளவு ஸ்லோகங்கள்‌ உள்ளன? 

3. _ செய்யவில்லையெனில்‌ மோட்சம்‌ எப்படி கிடைக்கும்‌ என்று 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ கேட்கிறார்‌. 

4. சிறந்த யக்ஞம்‌ எது? 

5. ்ர்ஹரியிடம்‌ பக்தி செய்பவனுக்கு எது இல்லை 
(எதிர்காலத்தில்‌ வராது. 

6. ஸ்ரீகிருஷ்ணன்‌ ஏன்‌ க்ஷேத்ரக்ஞன்‌? 

7. கிருஷ்ணா, உன்னுடைய _ ரூபத்தைக்‌ காட்டூ என்கிறான்‌ 
அர்ஜுனன்‌. 

8. க்ஷர-அக்ஷர இரடக்கு உத்தமனு. SAJ என்றால்‌ யார்‌? 

9. முக்திக்கு யோகமும்‌ _ ம்‌ வேண்டும்‌. 

10. கடமையை செய்வதில்‌ மட்டுமே உனக்கு அதிகாரம்‌. _ என்‌ 
இஷ்டம்‌ - ஸ்ரீகிருஷ்ணர்‌. 


* தயவு செய்து அனைவரும்‌ இதில்‌ பங்கேற்குமாறு கேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. 

* இருவருக்கு புத்தகப்‌ பரிசு கிடைக்கும்‌. 

* ஜனவரி 20க்குள்‌ உங்கள்‌ விடைகளை அனுப்பவும்‌. 


KKK KK 


(முன்‌ அட்டையிலிருந்து தொடர்ச்சி) 

* இந்த மாதம்‌ இப்போட்டியில்‌ புத்தகப்‌ பரிசினைப்‌ பெறும்‌ இருவர்‌ 
* திரு. நாகராஜன்‌, சென்னை & திரு.ஸ்ரீதர்‌, பெங்களூரு. 

* இதனால்‌ மற்றவர்களின்‌ விடைகள்‌ தவறு என்று இல்லை. 

* ஹறரிபக்தர்கள்‌ அனைவரும்‌ இப்போட்டியில்‌ பங்கேற்குமாறு 

கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. ** 


BOOK POST 








If Undelivered, please return to 
Sathya Narayanan, 

380, 2A Main,16th Cross 

JP Nagar 4th Phase 

Bengaluru 560078 

Phone : 89044 58276 








To: 








ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 1 


ஸ்ரீஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா 





sa 
வ ai | 








நம: ஸ்ரீபாதராஜாய நமஸ்தே வியாச யோகினே | 
நம: புரந்தரார்யாய விஜயார்யாய தே நம: | 





“ஹரிதாச விஜயம்‌” 
சிரி நிலயன குணகள :திளிது: பஜிசுவுதே 
மலர்‌ : 1 இதழ்‌ : 4 

நிர்வாக ஆசிரியர்‌ 

'ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 

ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, 
380, 2A Main, 16th Cross, 

JP Nagar 4th Phase, பெங்களூரு 560078 

Ph.: 89044-58276. haridasa.vijayam@gmail.com 





jagannathakesava.blogspot.com 


துணை ஆசிரியர்‌ 


'தாச சாகித்ய சேவா ரத்ன: 
திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


ஆசிரியர்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
திரு. முரளிதர தாசரு, திருமதி. நிர்மலா நரசிம்மன்‌, 
திரு. லட்சுமிபதிராஜா, திரு. ஸ்ரீனிவாசன்‌ பிராணேஷ்‌ 





2-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 
ஆசிரியர்‌ பக்கம்‌ 

இந்த மாதம்‌ நம்‌ அனைவருக்கும்‌ மிகவும்‌ முக்கியமான மாதம்‌ 
ஆகும்‌. ஹரிதாச சாகித்யத்தில்‌ இரு பெரும்‌ ஆளுமைகளின்‌ 
புண்ணிய தினம்‌ வரும்‌ மாதம்‌. புரந்தரோபனிஷத்‌ என்று தம்‌ 
கிருதிகளுக்கு பெருமை சேர்த்த ஸ்ரீபுரந்தரதாசர்‌ மற்றும்‌ ஹரிகதா 
ம்ருதசாரம்‌ என்னும்‌ மேரு-கிருதியை இயற்றிய ஸ்ரீஜகன்னாத 
தாசருக்கு ஆயுள்‌ தானம்‌ கொடுத்த ஸ்ரீகோபாலதாசரின்‌ புண்ணிய 
தினங்களே அவை. அவரவர்களின்‌ புண்ணிய தினங்களில்‌ 
மட்டுமே அவர்களை நினைக்க வேண்டும்‌ என்று இல்லை. அன்று 
விசேஷமாக நினைவு கூறவேண்டிய நாள்‌ என்று வேண்டு 
மானால்‌ சொல்லலாம்‌. 


ஸ்ரீபுரந்தரதாசரைப்‌ பற்றி பிற ஹரிதாசர்கள்‌ பாடிய குறிப்புகள்‌ 
மற்றும்‌ ஸ்ரகோபாலதாசரின்‌ ஒரு பாடல்‌ அதன்‌ அர்த்தத்துடன்‌ 
இந்த இதழில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபுரந்தரதாசர்‌, ஸ்ரீகோபால 
தாசர்‌ இவர்களின்‌ கிருதிகளைப்‌ பாடி, கேட்டு, புரிந்துகொண்டு, 
முறையே அவர்களின்‌ அந்தர்யாமியான புரந்தரவிட்டலன்‌ மற்றும்‌ 
கோபாலவிட்டலனின்‌ (இருவரும்‌ ஒருவரே என்னும்‌ ஐக்கிய 
சிந்தனையுடன்‌) அருளைப்‌ பெற முயல்வோம்‌. 


இந்த இதழுடன்‌ முடிவடையும்‌ பகவத்கீதாசாரத்தைப்‌ பற்றி 
கேள்வி-பதில்‌ பகுதியில்‌ கேள்விகள்‌ கேட்கப்பட்டுள்ளன. பகவத்‌ 
கீதை தொடரில்‌ அடுத்தபடியாக கீதையின்‌ கருத்துகள்‌ ஹரிகதா 
ம்ருதசாரத்தில்‌ எப்படி வந்திருக்கின்றன என்பதை அடுத்த இதழி 
லிருந்து பார்ப்போம்‌. 


உங்களின்‌ தொலைபேசி எண்‌ & ஈமெயில்‌ முகவரி (இருந்தால்‌), 
இதுவரை தெரிவிக்காதவர்கள்‌, எங்களுக்குத்‌ தெரிவிக்கவும்‌. ஹரி 
தாச விஜயம்‌ குறித்த மேலதிக தகவல்களை அனுப்புவதற்கு 
இவை உதவும்‌. 


ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து 
“ஜகன்னாத கேசவ்‌ சத்ய நாராயணன்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 3 





ஹரிதாச சாகித்யம்‌ 





ஹரிதாசர்களின்‌ சாதனை க்ஷேத்திரங்கள்‌ 











பொதுமக்கள்‌ வெவ்வேறு ஊர்களில்‌, தத்தம்‌ வேலைகளில்‌, 
வாழ்க்கையில்‌ ஈடுபட்டிருக்கும்போதே, அவர்களிடத்தில்‌ பக்தியை, 
அதன்‌ சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணுவதே / வளர்ப்பதே ஹரி 
தாசர்களின்‌ வேலை. மக்களின்‌ தினப்படி வாழ்க்கையில்‌ 
பிரச்னைகள்‌ வந்தபோது, இந்த வாழ்க்கையின்‌ நிலை, அர்த்தம்‌ 
குறித்து சந்தேகம்‌ வந்தபோது, பக்தியை ஊன்றுகோலாக பிடித்துக்‌ 
கொண்டு, நிம்மதியாக அவர்கள்‌ வாழட்டும்‌ என்ற யோசனையை 
வழங்கும்‌ வேலை ஹரிதாசர்களுடையது. 


ஹரிதாசர்கள்‌ பாடியதெல்லாம்‌ நாராயணனின்‌ கீர்த்தனைகள்‌. 
நடந்ததெல்லாம்‌ தீர்த்த யாத்திரைகள்‌. செய்யும்‌ அனைத்து செயல்‌ 
களும்‌ ஹரிசேவை. ஹரிதாசர்களுக்கு பகவந்தனே கதி. ஸ்ரீ 
ஹரியே அவர்களின்‌ புத்தி. பகவந்தனின்‌ ப்ரீதிக்காகவே அவர்கள்‌ 
செய்வது அனைத்தும்‌. கர்வம்‌, பொறாமை ஆகியவற்றை விட்டு, 
ஹரிஸ்மரணையுடன்‌ வாழ்வதே சிறந்தது என்பதே தாசர்களின்‌ 
முடிவு. 


சாதனையின்‌ நோக்கம்‌ - பகவந்தனிடம்‌ பக்தி. ஹரிதாசர்கள்‌ 
விட்டலனின்‌ பக்தர்கள்‌. ஞானத்தை சம்பாதிக்க வேண்டுமென்று 
உபதேசிப்பவர்கள்‌. ஞானமானது வெறும்‌ சொற்களுக்கான 
பொருளாக இல்லாமல்‌, அது பக்தியாக மாற்றம்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று உபதேசம்‌ செய்பவர்கள்‌. ஸ்ரீஹரி தரிசனம்‌ 
கொடுப்பது பக்திக்கு மட்டுமே. வயதிற்கோ, கல்விக்கோ, 
ஜாதிக்கோ, திறமைக்கோ, செல்வத்திற்கோ, வடிவத்திற்கோ அவன்‌ 
தரிசனம்‌ கொடுப்பவன்‌ அல்ல. 


மக்களின்‌ தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துபவர்கள்‌ ஹரி 
தாசர்கள்‌. சரீரத்தின்‌ அனைத்து உறுப்புகளும்‌ ஸ்ரீஹரியின்‌ சேவை 
க்காகவே இருக்கிறது என்று முடிவு செய்தவர்கள்‌. தற்காலிக 
விஷயங்களில்‌ ஆசை வைக்காமல்‌, விரக்தராக இருந்து, 
பகவந்தனிடம்‌ பக்தி செய்பவர்கள்‌. நரலோகத்தின்‌ பயத்தை விட்டு 
நரசிம்மனை வழிபடுபவர்கள்‌. அன்னம்‌, பானம்‌ சாப்பிடுவது, 


4-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 
குடிப்பது) ஆகியவற்றில்‌ ஆசை வைக்காமல்‌, அன்னபிரம்மனை 
காண்பதில்‌ ஆசைப்படுபவர்கள்‌. 


இன்று, நாளை என்ற யோசனையை விட்டு, இந்திரேசனின்‌ 
வியாபாரத்தை நினைப்பவர்கள்‌. பகவந்தனுக்கு அர்ப்பணம்‌ 
செய்யாதவற்றை என்றும்‌ உட்கொள்ளாதவர்கள்‌. ஸ்வதர்மத்தை 
விட்டுக்‌ கொடுக்காமல்‌, அனைத்து இடங்களிலும்‌ விஸ்வ 
ரூபத்தைக்‌ கண்டு, உண்டது / உடுத்தியது எல்லாம்‌ யக்ஞம்‌ என்று 
நினைத்து, பகவந்தனின்‌ கதையில்‌ மெய்மறந்து பாடி, ஆடி, ஆனந்த 
மய வசமாகுபவர்கள்‌. வெட்கத்தை விட்டு கெஜ்ஜெயைக்‌ கட்டி, 
மூன்று உலகத்திற்கும்‌ தலைவனானவனை, ஒவ்வொரு காலடி 
யிலும்‌ நினைத்தவாறு இருப்பவர்கள்‌. பிம்போபாசனையே ஹரி 
தாசர்களின்‌ முக்கிய சாதனா மார்க்கமாகும்‌. 


ஸ்ரீஹரியின்‌ தாசராக வாழ்ந்து, அவனின்‌ மகாமகிமைகளை 
நன்றாக அறிந்து, கிடைத்ததில்‌ / இருப்பதில்‌ மகிழ்ச்சியடைந்து, 
காலில்‌ கெஜ்ஜெயைக்‌ கட்டி, வெட்கத்தை விட்டு, ஹரியின்‌ 
நாமத்தையே பாடியவாறு, பிக்ஷை பெற்று வாழ்ந்து, ஸ்ரீஹரியின்‌ 
கருணையை சம்பாதித்து, நிரந்தரமான ஸ்ரீஹரி லோகத்தின்‌ 
வழியை அனைவருக்கும்‌ காட்டிக்‌ கொடுத்த தாசஸ்ரேஷ்டரான 
புரந்தரதாசரை, ஸ்ரீவியாசராஜர்‌ இவ்வாறு வர்ணிக்கிறார்‌. 


நீதி: எல்லவனரிது: நிக5மவேத்‌:யன நித்ய 
MIE KET AMI வர்ணிசுதலி 

கீதா நர்த்த!னதிந்த? கிருஷ்ணன பூஜிசுவ 
garso புரந்தரதாசரிவரய்யா 


என்று ஸ்ரீவியாசராயர்‌ சொன்னது, அவரை புகழ்ந்ததாகவும்‌ சரி; 


ஹரிதாசர்கள்‌ இப்படிதான்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
சொன்னதாகவும்‌ எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


ஹரிதாசரின்‌ அங்கிதம்‌ 
ஒரு தங்க வியாபாரியாக தன்‌ வாழ்க்கையை நடத்தி வந்த 
கஞ்சனான சீனப்ப நாயக்கர்‌, தன்‌ மனைவியின்‌ மூக்குத்தி 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 5 
சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தால்‌ விரக்தனானார்‌. வீடு, வாசல்‌, 
செல்வம்‌ அனைத்தையும்‌ தானம்‌ செய்து, தன்‌ மனைவி மற்றும்‌ 
மக்களுடன்‌, குருவைத்‌ தேடிச்‌ சென்றார்‌. 'கு:ருவின GT 
னாகுஃவ தனக! தொ:ரெயதண்ண முகு*தி:' என்றார்‌. 


குரு உபதேசம்‌ இல்லாத ஞானம்‌, ஸ்னானம்‌, தியானம்‌, ஜப தபம்‌, 
தந்த்ர மந்திரங்கள்‌ என அனைத்தும்‌ பயனற்றவை என்பதை 
அறிந்த சீனப்ப நாயக்கருக்கு, குரு வியாசராஜர்‌ மிகுந்த கருணை 
யுடன்‌ புரந்தரவிட்டல என்னும்‌ அங்கிதத்தைக்‌ கொடுத்தார்‌. 


அங்கி:த:வில்லத* Gaam நிஷித்த* 
அங்கித:வில்லத காவ்ய ஸோபிசது 
அங்கித:வில்லதெச இரபாரதெ3ந்து ச 
க்ராங்கி!'த:வனு மாடி என்னங்கசக்கெ: 
பங்க:ஜனாப ஸ்ரீபுரந்தரவிட்டலன 
அங்கி!த1வனகித்த? குரு வ்யாசமுனிராயா 


என்று குரு வியாசராஜரால்‌ கொடுக்கப்பட்ட தப்த முத்ராவை தன்‌ 
தேகத்தில்‌ தரித்து, புரந்தரவிட்டலா என்னும்‌ அங்கிதத்தைப்‌ 
பெற்று, தாசதீக்ஷையைப்‌ பெற்றதாக தெரிவிக்கிறார்‌. 


வியாசராயர சரண கமல த:ர்ஷனவென 

கேசு ஜன்மத:? சுக்ருத: UV தொ3ரகிது!, என்ன 
சாஸிர GOS பா£வனவாயிது 

ஸ்ரீஷன பஃஜிசுவத£க:தி:கா:ரி நானாதே3 

தோஃஷ ரஹித:னாத* புரந்தரவிட்டலன 

தாசர க:ருணவு என்ன மேலே இரலாகி? 


தன்‌ பிறவிப்பயனால்‌, இந்தப்‌ பிறவியில்‌ வியாசராஜரின்‌ 
தரிசனத்தால்‌, தமது மட்டுமல்ல தம்‌ ஆயிரக்கணக்கான குலமும்‌ 
(பரம்பரை பவித்ரமடைந்தது என்கிறார்‌. குரு உபதேசத்தினால்‌ 
தாம்‌ ஸ்ரீஹரியை பஜிப்பதற்கு தகுதி பெற்றேன்‌ என்றும்‌ 
கூறுகிறார்‌. மேற்கண்ட இந்த இரு பத்யங்களினால்‌ அங்கிதத்தின்‌ 
மகத்துவம்‌ புரிகிறது. அங்கிதம்‌ இல்லாத தேகம்‌ வீண்‌. அங்கிதம்‌ 
இல்லாத காவியம்‌ புகழடையாது என்று தெரிவித்திருக்கிறார்‌. 

** கன்னட மூலம்‌ : திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 


6-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 














ஹரிதாசர்களின்‌ வாழ்க்கை வரலாறு 
ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 


பரமப்ரிய ஸ்ரீசுப்பராய தாசர்‌ தேவராயன துர்காவில்‌ ஸ்ரீ நரசிம்மர்‌ 
சன்னிதியில்‌ தாசகூட சபா மந்திர என்கிற அமைப்பை நிறுவி, 
ஆயிரத்துக்கும்‌ மீறிய உத்தம ஜீவர்களுக்கு அங்கிதம்‌ அளித்து சத்‌ 
உபதேசங்கள்‌ செய்து க்ருதக்ருத்யரானார்‌. ஹரிதாச பரம்பரையை 
வளர்த்த ஓர்‌ உத்தம புருஷர்‌ இவர்‌. அது மட்டுமின்றி, ஒவ்வொரு 
மாதமும்‌ 'பரமார்த்த சந்திரோதய: என்னும்‌ ஆன்மிக மாத இதழை 
நடத்தி தாச சாகித்யங்களின்‌ மேன்மையை விவரித்தும்‌ வந்தார்‌. 
அவருடைய அருமை பெருமைகளை அறிந்த அன்றைய அரசு, 
அவரை ஒவ்வொரு வாரமும்‌ பெங்களூர்‌ ஜெயிலுக்கு வந்து 
கைதிகளுக்கு தர்மோபதேசம்‌ செய்யும்படி வேண்டிக்கொண்டது. 
அவ்வாறே, அவரும்‌ செய்து பல சிறைக்‌ கைதிகளின்‌ மன 
நிலையை மாற்றினார்‌. பல கைதிகள்‌ பின்னால்‌ நல்ல வழியில்‌ 
செல்ல வழி வகுத்தார்‌. 


கோவிந்த ராயருக்கு சுப்பராய தாசரிடம்‌ அங்கிதம்‌ பெறவேண்டும்‌ 
என்ற தீவிர வேட்கை ஏற்பட்டது. ஸ்ரீராமசந்திர ராயரின்‌ ஆணைப்‌ 
படி ஸ்ரீகோவிந்த ராயர்‌ 1940ம்‌ ஆண்டு சுப்பராய தாசரைக்‌ காண 
தேவராயனதுர்கா சென்றார்‌. அப்போது அங்கு ரதோத்ஸவம்‌ 
நடக்கும்‌ சமயம்‌. கூடவே முக்யபிராணரின்‌ பிரதிஷ்டையும்‌ நடை 
பெற இருந்தது. அங்கு தாசகூட சபா மண்டபத்தில்‌ கோவிந்த 
ராயர்‌, சுப்பராய தாசரைக்‌ கண்டார்‌. அவர்‌ திருவடிகளில்‌ 
சாஷ்டாங்கமாக விழுந்தார்‌. அவருடைய அருளை வேண்டி 
மனமுருக வேண்டினார்‌. 


சுப்பராய தாசரின்‌ அருள்‌ கோவிந்த ராயர்‌ மேல்‌ விழுந்தது. 
அவரைத்‌ தழுவி, எழுப்பினார்‌. அவரது நலனை விசாரித்தார்‌. 
வாத்சல்ய பாவத்துடன்‌ வார்த்தைகளை அளாவினார்‌. குளிர்ந்த 
பார்வையால்‌ பார்த்தார்‌. கருணைக்‌ கடாட்சம்‌ கிடைத்தது. 
கோவிந்த ராயர்‌, குருகோவிந்தவிட்டல தாசர்‌ ஆனார்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 7 


பிரமாதி ஆண்டு பால்குண மாதம்‌ பகுள பிரதிபதா திதி, தேதி 
24.3.1940 அன்று சுப்பராய தாசர்‌, கோவிந்தராயருக்கு மந்திரோ- 
பதேசம்‌ அளித்து அங்கிதம்‌ கொடுத்தார்‌. பரம பாவன தினம்‌. குரு 
கோவிந்த தாசர்‌ அவதாரம்‌ ஆனார்‌. சுப்பராய தாசர்‌ எழுதிய 
அங்கித பதம்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும்‌ உயர்ந்த பதம்‌ 
இது. 


குரு கோவிந்த விட்டலனே நீனிவர 
கருணா கடாக்ஷ திந்தீக்விஸுத காபாடோ ஹரியே ப 


கருட கமனனே தேவ கர்வகள பரிஹரிஸி 
சர்வாந்தராத்மகனே ! காபாடோ ஹரியே !! (அனுபல்லவி) 


ஸ்ருஷ்ட்யாதி கர்த்தனே சுகுண மூருதி தேவ 
கஷ்டகள பரிஹரிஸி காபாடோ ஹரியே 
கிருஷ்ணமூர்த்தி ஹ்ருதய அஷ்டதள மத்யதலி 
த்ருஷ்டி கோசரராகி காபாடோ ஹரியே (1) 


அபார மஹிமனே ஆபத்பாந்தவனாகி 
தாபத்ரயகள கடிது காபாடோ ஹரியே 
கோப-தாபாதி துர்ககளளெ பரிஹரிஸி பவ 


கூபதிந்தெந்தி நீ காபாடோ ஹரியே (2) 


ஹரியே சர்வோத்தமனு சிரிவாயு மொதலாத 

சுரரெல்ல கிங்கரரெம்ப 

பரமபுருஷனே தந்தெமுத்துமோகன விட்டலனே நின்ன 
பரதராத்மக பாத திவ்யரூபவ தோரி காபாடோ ஹரியே (3) 


தந்தெமுத்துமோகன விட்டலா என்பது சுப்பராய தாசரின்‌ 
அங்கிதமாகும்‌. அங்கிதம்‌ கொடுத்தபோது குருகோவிந்தவிட்டல 
தாசருக்கு அந்தரங்கத்தில்‌ கதவு திறந்தது. பிம்பமூர்த்தியின்‌ 
தரிசனம்‌ கிடைத்தது. ஹரிதாச பதவி அற்புதமாகக்‌ கிடைத்தது. 
சுப்பராய தாசரின்‌ கடைசி சிஷ்யர்‌ குருகோவிந்தவிட்டல தாசர்‌ 


8-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 
தான்‌. இவருக்குப்‌ பிறகு சுப்பராய தாசர்‌ யாருக்கும்‌ அங்கிதம்‌ 
கொடுக்கவில்லை. 


குருகோவிந்தவிட்டல தாசருக்கு அங்கிதம்‌ அளித்தபின்‌, சரியாக 
20 நாட்களில்‌ சுப்பராய தாசர்‌ தம்முடைய 75ம்‌ வயதில்‌ 
வைகுண்ட பிராப்தியடைந்தார்‌. அப்போது மிகவும்‌ துக்கத்துடன்‌ 
குருகோவிந்தவிட்டல தாசர்‌, 'தெரளிதரோ தந்தெ முத்து 
மோகனரோ மரளி பாரத புரி நரஹரிபுரக்கெ என்னும்‌ 
கீர்த்தனையில்‌ தம்‌ குருகளின்‌ மகிமையை மிகவும்‌ அழகாக 
வர்ணித்திருக்கிறார்‌. 


வர சைத்ர பஞ்சமி வருஷவு விக்ரம 
ஷரணர பொரெயலு கரிகிரியல்லே | 
குருமுக்ய பிராண ப்ரதீகவ நிலிஸுத 
ஆரு மூரனே தின ஹரிய சேருவெனெனுதா ॥ 


இதன்‌ பின்‌, தாசரின்‌ வாழ்க்கை முறையே மாறியது. தாசர்‌ 
தினந்தோறும்‌ ஆன்ஹிகத்துடன்‌ மகாமந்திரம்‌ போல, குருவினால்‌ 
வழங்கப்பட்ட அங்கித பதத்தைப்‌ பாடிவரலானார்‌. தினமும்‌ 
குருவின்‌ கருணையை வியந்து ஆனந்தப்பட்டார்‌. ஆனந்தக்‌ 
கண்ணீர்‌ விட்டார்‌. குருவின்‌ மீது பதங்களைப்‌ பாடினார்‌. அந்தப்‌ 
பதங்களை குருவின்‌ பாதங்களில்‌ அர்ப்பணித்தார்‌. 


பரமப்ரிய சுப்பராய தாசரின்‌ சிஷ்யர்களில்‌ ஒருவரான மாகடி 
ரங்கப்பனிடம்‌, குருவானவர்‌, தன்னிடம்‌ அங்கிதம்‌ வாங்கும்‌ 
அனைவருக்கும்‌ ஒரு தம்புரா கிடைக்கும்படி செய்வது அவர்‌ 
வேலை என்று சொல்லியிருந்தார்‌. அதை ரங்கப்பன்‌ அப்படியே 
கடைப்பிடித்தார்‌. சுப்பராய தாசர்‌, வைகுண்ட யாத்திரை 
செய்வதற்குமுன்‌, ரங்கப்பனிடம்‌, நம்‌ தாசருக்கும்‌ ஒரு தம்புரா 
செய்து கொடுக்கும்படி சொல்லிவிட்டுச்‌ சென்றார்‌. அதன்படியே, 
தன்னுடைய கடைசி தம்புராவை செய்த ரங்கப்பன்‌, அதை 
குருவின்‌ ஆணைப்படி, தாசரிடம்‌ கொடுத்தார்‌. தாசருக்கு அந்தத்‌ 
தம்புரா, தன்‌ குருவின்‌ பிரதிபிம்பம்‌ போல தெரிந்தது. 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 9 


தாசர்‌ பஜனை, ஏகாதசி ஜாகரணை, ஹரிதாச சாகித்ய சர்ச்சை 


இவைகளை ஆராதிக்கத்‌ தொடங்கினார்‌. 


பல தீர்த்தங்களுக்கு, 


க்ஷேத்திரங்களுக்கு விஜயம்‌ செய்ய ஆரம்பித்தார்‌. பல குருகளின்‌ 
ஆராதனை விழாக்களில்‌ கலந்து கொள்ளவும்‌ துவங்கினார்‌. 
“ திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 





மனப்பாடப்பகுதி 





உணவுப்‌ பொருட்களில்‌ ஸ்ரீஹரி ரூபங்கள்‌ 





















































உணவு வகைகள்‌ அபிமானி இவற்றில்‌ உள்ள 
தேவதைகள்‌ ஸ்ரீஹரியின்‌ 
ரூபம்‌ 
அன்னம்‌ சந்திரன்‌ கேசவன்‌ 
பாயசம்‌ பாரதி நாராயணன்‌ 
பட்சணங்கள்‌ சூரியன்‌ மாதவன்‌ 
நெய்‌ லட்சுமி கோவிந்தன்‌ 
பால்‌ சரஸ்வதி விஷ்ணு 
மண்டிகை (இனிப்புகள்‌) | பிரம்மன்‌ மதுசூதனன்‌ 
வெண்ணெய்‌ வாயுதேவர்‌ த்ரிவிக்ரமன்‌ 
தயிர்‌ வருண, சந்திரன்‌ வாமனன்‌ 
வேகவைத்த பருப்புகள்‌ | கருடன்‌ ஸ்ரீதரன்‌ 
கீரைகள்‌ மித்ர நாமக சூரியன்‌ | ஹ்ருஷிகேஷன்‌ 
வாழை போன்ற சேஷன்‌ பத்பநாபன்‌ 
காய்கறிகள்‌ 
புளிப்பு வகைகள்‌ பார்வதி தாமோதரன்‌ 





*இதன்‌ தொடர்ச்சி அடுத்த பகுதியில்‌ வரும்‌. 
* ஆதாரம்‌ - ஹரிகதாம்ருதசாரம்‌. 








வங்கிக்‌ கணக்கில்‌ சந்தா செலுத்தினால்‌, மறக்காமல்‌ உங்கள்‌ 
முகவரியை 89044 58276 எண்ணுக்கு வாட்சப்‌ / SMS அல்லது 
haridasa.vijayam@gmai.comக்கு மின்னஞ்சல்‌ அனுப்பவும்‌. 














10-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 





ஹரிதாசர்களின்‌ சிந்தனை முத்துக்கள்‌ 





புரந்தரதாசர்‌ பற்றிய சிந்தனை 





மன்மனோ பீஷ்டவரதம்‌ சர்வாபீஷ்ட பலப்ரதம்‌ | 
புரந்தர குரும்வந்தே தாசஸ்ரேஷ்டம்‌ தயாநிதிம்‌ ॥ 


பக்தி சாகித்யம்‌ என்று அழைக்கப்பட்ட கன்னட ஹரிதாச சாகித்ய 
உலகில்‌ முதல்‌ இடம்‌ இவரது ஆகும்‌. இத்தகைய உலகில்‌ த்ருவ 
நட்சத்திரமாக விளங்குபவர்‌ ஸ்ரீபுரந்தரதாசர்‌. கோடியில்‌ ஒருவராக, 
லட்ச ஆண்டுகளில்‌ ஒருவராக அவதரித்து வந்த யுகபுருஷர்‌ 
இவர்‌. சித்தாந்தம்‌, சம்ஸ்க்ருதி, சாஹித்யம்‌, சங்கீதம்‌, கலைகள்‌ 
என அனைத்தையும்‌ வளர்த்த மஹானுபாவர்‌. ஹரிதாச 
பரம்பரையே இவரை புகழ்ந்து பாடிப்பாடி கொண்டாடியிருக்கிறது. 


ஸ்ரீனிவாச நாயகரு, புரந்தரதாசர்‌ ஆனது ஒரு அற்புத சம்பவம்‌. 
இறைவனின்‌ விளையாட்டு. இவரின்‌ வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு 
கட்டமும்‌ நமக்கு ஒரு பாடம்‌. அவரின்‌ அனைத்தையும்‌ 
சர்வோத்தமனுக்கே அர்ப்பித்தார்‌. மனைவி, மக்களுடன்‌ 
இறைவனைத்‌ தேடியவாறு புறப்பட்டார்‌. ஸ்ரீவியாசராஜர்‌ போன்ற 
குருகளின்‌ அருள்‌, ஸ்ரீஹரியின்‌ பரமானுக்கிரகம்‌ இவருக்கு 
காப்பாக இருந்தது. பாடல்கள்‌, பத்யங்களை இயற்றுவதுடன்‌, 
தீர்த்தயாத்திரைகளை செய்தார்‌. சமூகத்தின்‌ நடவடிக்கைகளை 
திருத்துவதில்‌ புகழ்பெற்றார்‌. கர்னாடக சங்கீதத்தின்‌ பிதாமகர்‌ 
என்று அழைக்கப்பட்டார்‌. 'தாசரெந்தரெ புரந்தரதாசரய்யா என்று 
பெயர்பெற்று, குருவின்‌ மூலமாகவே இவரது கிரந்தங்கள்‌ 
'புரந்தரோபநிஷத்‌' என்றும்‌ புகழ்‌ பெற்றது. 


குருவின்‌ மூலமாக கனவில்‌ அங்கிதம்‌ பெற்ற தாசவரேண்யரான 
ஸ்ரீவிஜயதாசர்‌, இவரின்‌ சரித்திரத்தை இயற்றினார்‌. அதிலேயே, 
புரந்தரதாசரின்‌ கீர்த்தனைகளை தொகுக்கும்‌ வேலையும்‌ நடந்தது. 
சிறந்த பக்தியினைக்‌ கொண்டிருந்த விஜயதாசரின்‌ சில 
வாக்குகளைப்‌ பார்ப்போம்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 11 


குருபுரந்தரதாசர நெரெனம்ப£லு | 
நிருதகலிது விஜயவிட்டல ஒலிவ ॥ என்றார்‌ 


குருபிரசாதோ பலவான்‌ ந தஸ்மாத்‌ ப'லவத்தரம்‌' என்றது 
போல தாசரின்‌ வாக்கு இவ்வாறாக இருக்கிறது: 


ஏனு ப“லவித்தரேனு தன்ன குருகள பல 
லேசாகி இல்லதிரெ ஒந்தூ ப£லவிபது ॥ 


ஆகவே, குருகளின்‌ கருணை பலம்‌ மிகவும்‌ அவசியம்‌. இதனைப்‌ 
பெற்றிருந்த நம்‌ தாசர்‌ - ஏனு கருணிகளோ நம்ம ஈ குருகளு - 
என்று பாடினார்‌. 


இந்திகாகுரு ஷிரோமணி என்ன துரிததிந்த செளெது 
பரமார்த்தர மார்க அரிவு மாடி 

கருணாசாகர நம்ம விஜயவிட்டலன 

ஸ்மரிசுவுதக்கெ ஞானவன்னெ தோரிதரு ॥ - ஸ்ரீவிஜயதாசர்‌ 


தாசரெந்தரெ புரந்தரதாசரய்யா | 
வாசுதேவ கிருஷ்ணன்ன சூசி பூஜிசுவந்த | 


ஸ்ரீவியாசராஜர்‌, சிஷ்யனின்‌ நடவடிக்கைகளை கவனித்து பாடியது: 
இறுதியில்‌ இவரை yardo புரந்தரதாசர்‌ இவரய்யா' என்று பாடி 
புகழ்ந்தார்‌. 


விஜயதாசருக்கு தம்‌ குருகளை எவ்வளவு புகழ்ந்தாலும்‌ போதாது. 


ஷரணு வியாசமுனி சரணாப்ஜ ப்‌*ருங்க” ஜய 
சரணு ஞான ப*குதிவைராக்‌யபரனெ ஜய 
சரணு தாசோத்தமர மணியெ 

நினகா£ர்யணியெ குருபுரந்தர தாசரே ॥ என்றார்‌. 


பிரசன்ன வேங்கடதாசர்‌ புரந்தரதாசரைப்‌ பற்றி பாடியது: 
5505 புரந்தரதாசர ஸ்மரிசுவெ என்ன 
மந்த*மதிக'ளெது ஹரிபடனெனிசுவெ || 


12-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 


கீதடாயி சுளாத்யகாபோக பதபத்யவ்ராத ப்ரபந்த TAN விடலன | 
ப்ரீதி படிஸி கண்டு நலிவ வைஷ்ணவாக்ர நாத ப்ரசன்னவேங்கட 
கிருஷ்ணப்ரியன ॥ 


ஸ்ரீஜகன்னாததாசர்‌: 
தாசராய ப்ரதிவாசரதலி ஸ்ரீனி 
வாசன்ன தோரொ தயாசாந்த்ர புரந்தர ॥ 


ஸ்ரீஅபினவ ஜனார்த்தனர்‌: 
புரந்தரதாசர கருணவ சம்பாதிஸி 
தரெய மேலே சரிஸி ஸ்ரீஹரிய 
கருணவ சம்பாதிஸி சிரிய தூரனாகி 
வரசத்கதி சேருவ மனெமாடெலோ || 


ஸ்ரீரகுபதிவிட்டலர்‌: 
புரந்தரதாசர பாத? பது“ மவ கண்டே 
ஹரிது ஹோயிது என்னந்த ஜனுமவ ஆக” ॥ 


தாம்‌ சாதனை செய்து, மற்றவர்களையும்‌ தம்முடன்‌ இழுத்து, 
கோடிக்கணக்கான மக்களின்‌ மனதில்‌ இருந்து, அவர்களுக்கு 
அருளி, ஸ்ரீஹரியின்‌ கிருபைக்கு பாத்திரராகுமாறு செய்த, மகா 
விபூதி புருஷரான ஸ்ரீபுரந்தரதாசருக்கு கோடிகோடி 
நமஸ்காரங்கள்‌. 

கன்னடத்தில்‌: திரு.ஏ.பி.ஷாமாச்சார்‌, பெங்களூரு 








மத்வ சித்தாந்தத்தைப்‌ பற்றிய 5,000 Objective type கேள்வி 
பதில்களுக்கு Vedhanidhi Android appo இன்றே Download 
செய்யுங்கள்‌. ரூ150 செலுத்தி இதை தரவிறக்கினால்‌ ஒரு 
புத்தகம்‌ பரிசு. மேலும்‌, Test Mod நீங்கள்‌ கொடுக்கும்‌ 
ஒவ்வொரு 1,000 சரியான பதில்களுக்கும்‌ ஒரு புத்தகம்‌ பரிசு 
கிடைக்கும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 13 





ஸ்ரீகோபாலதாசர்‌ 





உ திரு.குரோம்பேட்டை ஈ.ஸ்ரீதரன்‌ 











ஆகதாதி த்ரிகாலக்ஞம்‌ ஆகமார்த்த விஸாரதம்‌ | 
த்யாக போக ஸமாயுக்தம்‌ பாகண்ணார்யம்‌ குரும்பஜே | 


ஸ்ர்கோபாலதாசர்‌ (1722-17620). தாச சதுஷ்டயர்களில்‌ மூன்றாமவர்‌. 
அவருடைய ஆராதனை புஷ்ய கிருஷ்ண அஷ்டமியன்று 
வருகிறது. அவர்‌ உத்தனூரில்‌ முக்தி அடைந்தார்‌. அவரின்‌ ஒரு 
தேவர நாமம்‌ கீழே தரப்படுகிறது. 

Qas ஏனோ சரித யந்த்ரோத்‌3தா4ர | ப 


இது ஏனோ சரித ஸ்ரீபது3மனாப4ன தூ3த | 
ஸதா காலதலி ஸர்வர ஹ்ருத3யாந்தர்க3த | அனுபல்லவி 


வாரிதி4 கோ3ஷ்பாத3 நீரந்தெ தா3டித3 | 
தீ4ர யோகா3ஸன தா4ரியாகி3ப்போது3 ॥1 


து3ருள கெளரவரன்னு வர க3தெயலி கொந்த3 | 
கரதல்லி ஜபமாலெ த4ரிஸி எணிஸுவுது3 ॥2 


ஹீன மதக3ளன்னு வாணிஸி தரித3ந்த4 | 
ஞான வந்தனெ ஹீகெ மெளனவ தசரிசுத்து3 ॥13 


கோபாலவிட்டலகெஃ நீ ப்ரீதி மந்த்ரியு 
வியாபார மாட3தெ3 ஈ பரி குளிதத்து3 ॥4 


இந்த கீர்த்தனையின்‌ தமிழ்‌ வடிவம்‌ பின்வருமாறு. 
இது என்ன நடத்தை யந்திரத்தில்‌ உறைபவனே ॥ 


இது என்ன நடத்தை திரு தாமரை நாபனின்‌ தூதனே | 
எக்காலத்திலும்‌ எல்லோரின்‌ இதயத்தினுள்‌ உறைபவனே || 


14-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 

பெருங்கடலை பசுகுளம்பில்‌ தங்கிய நீரைப்‌ போன்று தாண்டிய 
வீரனே | 

(இப்போது) யோகாசனத்தில்‌ அமர்ந்திருப்பது ॥ 


கொடிய கெளரவர்களை சிறந்த கதையினால்‌ கொன்றவனே | 
கையில்‌ ஜபமாலை பிடித்து எண்ணிக்‌ கொண்டிருப்பது ॥ 


கெட்ட மதங்களை வாக்கினால்‌ வெட்டி வீழ்த்தியவனே | 
அறிவுக்‌ கொழுந்தே | இப்போது மெளனம்‌ சாதித்துக்‌ 
கொண்டிருப்பது ॥ 


எங்கும்‌ பரவியுள்ளவன்‌ நீ | அரக்கர்களை ஒழித்தவன்‌ நீ | 
உமையவன்‌ தந்தை உற்றார்‌ மலையில்‌ இப்போது சேர்ந்திருப்பது॥ 


கோபாலவிட்டலனுக்கு நீ அன்புக்குரிய அமைச்சராவாய்‌ | 
(இப்போது) செயல்‌ எதுவும்‌ புரியாமல்‌ இவ்வாறு அமர்ந்திருப்பது ॥ 


குறிப்பு: உமையவளின்‌ தந்தை இமாலய பர்வதராஜன்‌. அவர்‌ 
உறவினர்தான்‌ கிஷ்கிந்தையில்‌ உள்ள மால்யவந்த பர்வதம்‌. 
இங்கேதான்‌ அனுமன்‌ இருக்கிறார்‌. இடம்‌ கருதி, விரிவான 
விளக்கங்கள்‌ கொடுக்கப்படவில்லை. 





ஹரிதாசர்களின்‌ புண்ணிய தினங்கள்‌ 


ஆராதனை 





புஷ்ய & மாக மாதங்களில்‌ 











புஷ்ய பகுள சப்தமி - ஸ்ரீநரஹரி தீர்த்தர்‌ (ஹம்பி) 
புஷ்ய பகுள அஷ்டமி - ஸ்ரீகோபாலதாசர்‌ (உத்தனூர்‌) 
புஷ்ய அமாவாசை - ஸ்ரீபுரந்தரதாசர்‌ (ஹம்பி) 

மாக அமாவாசை - ஸ்ரீகுரு பிராணேசதாசர்‌ (லிங்கசுகூர்‌) 





இந்த இதழைப்‌ பற்றி தங்களின்‌ பிற வாட்சப்‌, மின்னஞ்சல்‌ 
க்ரூப்களில்‌ சொல்லி, மேலும்‌ பல ஹரிபக்தர்கள்‌ இந்த 
பயனுள்ள தகவல்களைப்‌ பெறுவதற்கு உதவவும்‌. 











ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 15 





கேசவ நாமா 





கிருஷ்ணா முராரி - ஸ்ரீவாதிராஜர்‌ 








மது“வெம்போ்‌ தை£த்‌।யன முததி“ந்த” கெலிதசனெ 
விது“ ரன மனெயலி நலிது“ண்ட 

விது“ரன மனெயலி நலிது“ண்ட நரஹரி 
DE HS CUT நம்ம மனெதெய்வ ॥6॥ 


மது தைத்யனைக்‌ கொன்று மதுசூதனன்‌ என்று பெயர்‌ பெற்று, 
பரமபக்தனான விதுரனின்‌ விட்டில்‌ பால்‌ குடித்த நரஹரியே நம்‌ 
குலதெய்வம்‌. 


சக்‌'ரவ பிடித£னெ பூ*சக்ரவகெலிதசனெ 
அக்ரூரனொடனெ DH ATAS 
அக்ரூரனொடனெ மது£ரெகெ்‌ போத: த்ரி 
விக்ரம நம்ம மனெதெய்வ |171] 


சுதர்சன சக்கரத்தால்‌ சிசுபாலனைக்‌ கொன்று, பரசுவைப்‌ (கோடலி) 
பிடித்து, 21 முறை பூமியை சுற்றிவந்து, க்ஷத்ரியர்களைக்‌ 
கொன்று (பரசுராமன்‌, மதுராவிற்கு அக்ரூரருடன்‌ வந்து 
கம்சனைக்‌ கொன்ற த்ரிவிக்ரமா, நீயே எம்‌ குலதெய்வம்‌. 


ஸாமவ நோடுத்த தானவ CLOSS 
நாமவ மஹிமெ AUTE MSS 


நாமவ மஹிமெ பொகளுத்த நரஹரி 
வாமன நம்ம மனெதெய்வ ॥8| 


ஹரி நாமத்தின்‌ மகிமையை புகழ்ந்தவாறு, சாம வேதத்தைப்‌ 
பாடியவாறு, தானத்தை வேண்டிய, பிரம்மசாரி ரூபமான 
வாமனனே நம்‌ குலதெய்வம்‌. 


ஸ்ரீதர எனிஸித ஸ்ரீவத்ஸலாஞ்சன 
ஸ்ரீதர கோ“பித'னயனெ 

ஸ்ரீதர கோ“பித'னயனெ நரஹரி 
ஸ்ரீதர நம்ம மனெதெய்வ ॥9॥ 


16- ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 


ஸ்ரீதேவியை தன்‌ மார்பில்‌ வைத்துக்‌ கொண்டவனே, இதயத்தில்‌ 
ஸ்ரீவத்ஸலாஞ்சனத்தை தரித்தவனே, கோபிகையின்‌ புதல்வனே, 
நரஹரி ஸ்ரீதரனே, நீயே நம்‌ குலதெய்வம்‌. 


ரிஷி ஜனவந்த்‌“யனே பி£ஸஜனாபனே தேவ 

ரிஷி ஜனரிகெஃல்ல அப*யவ 

ரிஷி ஜனரிகெஃல்ல அப*யவ கொடுவோனெ 

ஹ்ருஷிகேஷனெ நம்ம மனெதெய்வ |10 

முனிவர்களால்‌ வணங்கப்படும்‌ மற்றும்‌ அவர்களுக்கு அபயம்‌ 
அளிக்கும்‌ பத்பனாப, ஹ்ருஷிகேசனே நம்‌ குலதெய்வம்‌. 


USD ஸம்ப*வபித USS CLS 

(பது£ம) SKS WA கொடுவோனெ 

USD) திூந்த£ப*யவ கொடுவோனெ நரஹரி 

பது“ மனாப*னே நம்ம மனெதெய்வ |1111 

பரமாத்மனின்‌ நாபி-கமலத்தில்‌ பிறந்த பிரம்மனின்‌ தந்தையே, 
உன்‌ கைகளில்‌ இருக்கும்‌ தாமரையின்‌ திசையில்‌ இருக்கும்‌ ரமா 
தேவி மூலமாக அபயத்தைக்‌ கொடுக்கும்‌ நரஹரி பத்பனாபனே 
நம்‌ குலதெய்வம்‌. 


நாமத்‌? மஹிமெய ப்ரேமதி: பொகளலு 

கா'மிதார்த்தகள கொ'டுவோனெ 

கா'மிதார்த்தக'ள கொ'டுவோனெ நரஹரி 

தாமோதர நம்ம மனெதெய்வ |112] 

mamñ நாமத்தின்‌ மகிமைகளை பக்தியுடன்‌ ஜெபிக்க, 
காமிதார்த்தங்களைக்‌ கொடுக்கும்‌ நரஹரி தாமோதரனே நம்‌ 
குலதெய்வம்‌. 


ஸங்கடகள த*ரிவோனெ பங்க*ஜநாப*னெ 
ஷங்கெயில்லதெ* அஸுரர 
ஷங்கெ'யில்லதெ AT ஸம்ஹரிஸித” 
ஸங்கர்ஷண நம்ம மனெதெய்வ ॥13| 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 17 


சந்தேகமில்லாமல்‌ அசுரர்களைக்‌ (அரிஷட்‌-வர்கங்களை) கொன்று, 
துக்கங்களை போக்கும்‌ பத்பனாப சங்கர்ஷணனே நம்‌ 
குலதெய்வம்‌. 


வசுதேஃவ தானயனெ ஷிஷுபா'லன கெலித$னெ 
வஷவ மாடிதெயோ த்ரிபுரர 

வஷவ மாடிதெயோ த்ரிபுரர நரஹரி 

வாசுதேவ நம்ம மனெதெய்வ ॥14॥ 


த்ரிபுரர்களைக்‌ கொன்று, வசுதேவனின்‌ மகனாக வந்து 
சிசுபாலனை வென்ற வாசுதேவ நரஹரியே நம்‌ குலதெய்வம்‌. 


ஷுத்த” ஸ்வரூப'னெ ஷுத்த்‌ ப*க்தரன்னு ஸலஹய்ய 
ஹத்து' வாஹனனாத தேவனெ 

ஹத்து' வாஹனனாத தேவனெ நரஹரி 

ப்ரத்யும்ன நம்ம மனெதெய்வ |15 


களங்கமில்லாத பக்தர்களைக்‌ காப்பாற்றும்‌, சச்சிதானந்த 
ஸ்வரூப, கருடவாகனனான நரஹரி ப்ரத்யும்னனே நம்‌ 
குலதெய்வம்‌. 


வனஜலோசன ஹரி வினய உள்ளவனெ 
த்‌ வனி கேளி பந்த? கு'புஜெய 

Sam கேளி பந்த” கு'புஜெய நரஹரி 
அனிருத்த நம்ம மனெதெய்வ |॥16| 


தாமரைக்‌ கண்ணனான ஸ்ரீஹரியின்‌ குரல்‌ கேட்டு வந்தவளான 
குபுஜெயுடைய நோயினை தீர்த்து வைத்த நரஹரி அனிருத்தனே 


நம்‌ குலதெய்வம்‌. 


= திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 


18- ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 





ஹரிதாசர்களின்‌ புதிர்‌ கவிதைகள்‌ 





கனகதாசரின்‌ கிருதி 





எந்தெ3ந்து இந்த சோத்‌3ய கண்டித்‌3தி3ல்லவோ (ப) 


அங்க3ட்‌3 பீதியொளிந்து3 ஆகள ௧௬ நுங்கி3து | 
லங்கிசசுவ ஹுலிய கண்டு நரிய நுங்கி3து || 


ஹுத்ததொ3ளாடூ3வ சர்ப்ப மத்த க3ஜவ நுங்கி3து | 
உத்தர தி3செயொளு பெ3ளு3திங்3ளாயிதம்ம || 


யோக3 மார்‌3கி கா3கிநெலெயாதி கேசவராய | 
பா4க3வதர பெ3டகி3து பெொளு3திங்க3ளாயிதம்ம || 


மேலோட்டப்‌ பொருள்‌: 


(பல்லவி) என்றைன்னைக்கும்‌ இப்பேர்ப்பட்ட அதிசயத்தை 
கண்டதேயில்லையம்ம. 


1. கடைவீதியில்‌ ஒரு பசுவை கன்று முழுங்கியது. 
பாயும்‌ புலியைக்‌ கண்டு ஒரு நரி விழுங்கியது. 


2. புற்றில்‌ ஓடாடும்‌ பாம்பு மதம்‌ கொண்ட யானையை 
விழுங்கியது. 

வடக்கு திக்குதன்னில்‌ மதிவெள்ளம்‌ ஆயிற்று அம்மா. 

3. யோகமார்க்கம்‌ இது காகிநெலெயாதி கேசவன்‌ அறிவான்‌. 
பாகவதர்களுக்கு புதிர்‌ இது நிலவொளி ஆயிற்று அம்மா. 
உட்பொருள்‌: 

ஞான யோகத்தின்‌ வலிமையால்‌ இறைவனின்‌ சான்னித்யத்தின்‌ 


அம்ருத மழை பானம்‌ செய்யும்‌ பாக்கியம்‌ ஜீவாத்மாவுக்கு எப்படி 
கிடைக்கிறது என்று தாசர்‌ இப்பாடலில்‌ கூறுகிறார்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 19 
அங்கடி பீதியொளு ஒந்து ஆகள ௧௬ நுங்கிது: இது யோக 
சாதனையின்‌ ஒரு பாகத்தைக்‌ குறிக்கிறது. தியான யோக 
க்ரியையில்‌ நமக்கு முதலில்‌ சித்திப்பது கண்ட ஸ்ம்ருதி மற்றும்‌ 
கண்ட ஞானம்‌. தியானம்‌ செய்யும்போது நம்‌ மன ஒரு 
முனைப்பாடு (concentration) சிறிது நேரத்தில்‌ சிதறிப்‌ போய்விடும்‌. 
இதற்கு தாரண என்று பெயர்‌. மறுபடி, பழையபடி மனதை 
ஒருமுகப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும்‌. இப்படி செய்தால்‌, 
தியானம்‌ கிடைக்கும்‌. அப்போது நிலையான ஒருமுகப்பாடும்‌ 
கிடைக்கும்‌. அப்போது ஆத்ம ஜ்யோதியை ஓரளவு காணலாம்‌. 
அதையே இன்னும்‌ அதிகப்படுத்தினால்‌, சமாதி நிலை கிடைக்கும்‌. 
அதில்‌ இறைவனை காணமுடியும்‌. ஆகள - பசு, என்பது தாரண, 
தியான நிலைகளைக்‌ குறிக்கிறது. சமாதி என்பது கன்றைக்‌ 
குறிக்கிறது. அதையே உருவகமாக, பசுவை கன்று விழுங்கியது 
என்கிறார்‌ கவி. சமாதி நிலையில்‌ கண்ட ஞானம்‌ புத்தக 
அறிவெல்லாம்‌ மறைந்து, அகண்ட ஞானமான அபரோக்ஷ ஞானம்‌ 
ஏற்படும்‌. இது சாஸ்திர சம்மதமானது. 


லங்கிசுவ ஹுலிய கண்டு நரி நுங்கிது: அரிஷட்வர்கம்‌ என்னும்‌ 
ஆறு எதிரிகளான காம, க்ரோத, லோப, மோஹ, மத மற்றும்‌ 
மாத்ஸர்யம்‌ ஆகியவை, யோக மார்க்கத்திற்கு குந்தகம்‌ விளை 
விப்பவை. நரி என்பது ஞான புத்தி யுக்தியாகும்‌. இது எப்படி 
நரியானது தந்திரத்தினால்‌, புலி போன்ற கொடிய விலங்குகளை 
கொல்லுமோ, அப்படி, நம்‌ புத்தி யுக்திகளினால்‌ ஆறு மன 
எதிரிகளை அடக்கிவிடலாம்‌ என்கிறார்‌ தாசர்‌. இதுவே முதல்‌ 
சரணத்தின்‌ திரண்ட கருத்து. 


ஹுத்ததொளாடுவ சர்ப்ப மத்த கஜவ நுங்கிது: நாம்‌ யோக 
சாதனையில்‌ மூலாதாரத்தில்‌ படுத்துள்ள குண்டலினி சக்தியை 
ஆறு சக்கரம்‌ அல்லது பத்மங்கள்‌ வழியாக தலையின்‌ மேலுள்ள 
சஹஸ்ராரத்தை அடையச்‌ செய்து, அங்குள்ள அமிர்தத்தை 
மறையச்‌ செய்ய வேண்டும்‌. அப்போது ஆத்ம ஜ்யோதி 
பிரகாசிக்கும்‌. இதுவே சாதனா மார்க்கம்‌. 


இதுதான்‌ சிறந்த மார்க்கம்‌, யோக மார்க்கம்‌. இதை பகவான்‌ 
அறிவார்‌. அவன்‌ அருள்‌ பெற்றவர்கள்‌ அறிவார்கள்‌. 


20-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 

மற்றவர்களுக்கு இது புரியாது. புதிராக இருக்கும்‌. அபரோக்ஷ 
ஞானிகளுக்கு இதன்‌ மூலம்‌ பிம்ப தரிசனம்‌. அதுவே நிலவொளி. 
அது கிடைக்கும்‌. 


இந்தப்‌ பாடலின்‌ திரண்ட கருத்தைத்தான்‌ பல்லவியில்‌ தாசர்‌, 
சோத்ய - பெரும்‌ ஆச்சரியம்‌ என்று கூறுகிறார்‌. யோக சாதனை 
ஓர்‌ ஆச்சரியம்தான்‌ நம்‌ போன்ற பாமரர்களுக்கு. 

** திரு. குரோம்பேட்டை ஈ..ஸ்ரீதரன்‌. 





ஹரிகதாம்ருதசார ஸ்லோக அர்த்தங்கள்‌ 





பல்லவி நுடி 





ஸ்ரீமத்‌ பாகவத மகா புராணத்தில்‌ அதிபக்திமானாக போற்றப்‌ 
பட்டிருக்கும்‌ ஸ்ரீபிரகலாதரின்‌ தம்பியாக சிறந்து விளங்கிய 
ஸ்ரீசஹ்லாதரின்‌ கலியுக அவதார புருஷரான ஸ்ரீஜகன்னாததாசர்‌ 
என்ற அபரோக்ஷ ஞானியாக, ராய்ச்சூர்‌ ஜில்லா மானவி 
க்ஷேத்திரத்தில்‌ ஒரு தூணில்‌, சிறந்த சன்னிதானத்தில்‌ விளங்கி 
ஏராளமான பக்த கோடிகளுக்கு அருள்பாலித்து வருபவரான 
ஸ்ரீரங்கஒலித தாசர்‌, ஸ்ரீமானவிராயர்‌ என்று செல்லமாக அழைக்கப்‌ 
பட்டு போற்றப்பட்டு வரும்‌ ஸ்ரீர்ீஜகன்னாததாசர்‌ அவர்களால்‌ 
இயற்றப்பட்ட ஸ்ரீஹரிகதாம்ருதசாரம்‌ என்ற “கன்னட சுதா, 'மேரு 
க்ருதி' அதாவது “பொன்‌ ரசனை என்ற சிறந்த நூலின்‌ தொடரை 
இந்த ஹரிதாச விஜய மாத இதழில்‌ அடியேன்‌ ஸ்ரீராகவேந்திர 
குரு அந்தர்கத பாரதிரமண முக்யபிராணாந்தர்கத ஸ்ரீலட்சுமி 
நரசிம்ம ஸ்வாமி திருப்பாதங்களில்‌ சமர்ப்பிக்க முயல்கிறேன்‌. 


ஸ்ரீஹரிகதாம்ருதசாரம்‌ 


லட்சுமி கடாக்ஷத்தை அளிக்கவல்ல சகல சாதன பூர்ணமாக 
விளங்கக்கூடிய, ஸ்ரீஹரியின்‌ மகிமை பொருந்திய அம்ருதம்‌; 
போட்சத்தை அளிக்கவல்ல சாரம்‌. மிகச்சிறந்த மேன்மை 
பொருந்திய நூல்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 21 
ஹரிகதாம்ருத சார குருகள 
கருண திந்தா பனிது பேளுவே 
பரம பகவத்‌ பக்தரிதனாதரதி கேளுவுது 


ஹரி - ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின்‌ திருவாயில்‌ எழுந்தருளிய 
ஸ்ரீமத்‌ பகவத்கீதை இதில்‌ அடங்கியுள்ளது. ஹரி சப்தத்தின்‌ 
சிறப்பு - இதை பாராயணம்‌ செய்வதால்‌ - ஹரி: ஹரதி பாபானி,, 
நமது அனைத்து பாவங்களும்‌ போக்கப்படும்‌. 


கதா - ஸ்ரீலட்சுமிதேவி அபிமானியான அனைத்து வேதங்களும்‌ 
இதில்‌ அடங்கியுள்ளது. இதை பாராயணம்‌ செய்வதால்‌ (கதா) 
லட்சுமி தேவியினால்‌ சகல சாதனம்‌ புரிந்து லிங்க தேக 
பங்கமாகி, அதாவது நம்மை ஜீவனைச்‌ சுற்றியுள்ள நிரந்தரமற்ற, 
அழிவுடைய ஸ்தூல, அனிருத்த, லிங்க தேகம்‌ போக்கப்பட்டு 
சூக்ஷ்ம சரீரத்துடன்‌ மோட்ச ஸ்தானம்‌ கிடைக்கும்‌. 


புருஷ நாமகன சுப ஸ்வேத ஆபளெனிஸி ரமாம்ப தா 
ப்ரம்ஹாபரோக்ஷிகளாதவர லிங்காங்க கெடிசுவனு (ஹரிகதா 
ம்ருதசாற). ஸ்ரீபகவானின்‌ அப்ராக்ருத சரீரத்திலிருந்து சுத்தமான 
வெண்மையான நீராக வெளியேறி ஸ்ரீலட்சுமி தேவியான தான்‌, 
பிரம்மனின்‌ பகவானின்‌ அபரோக்ஷ ஞானிகளின்‌ லிங்க 
தேகத்தினைப்‌ போக்குகிறாள்‌. 


அபரோக்ஷ ஞானம்‌ - ஞான பக்தியுடன்‌ வேதத்தில்‌ சிறந்த 
கர்மாக்களை ஓராயிரம்‌ பிறவி எடுத்து குறைவின்றி செய்து, 
மேலும்‌ 100-10-3 பிறவிகள்‌ எடுத்து ஞான, பக்தி, வைராக்கியம்‌, 
ஸ்ரீவாயு பகவானால்‌ பெறப்படுவதே அபரோக்ஷ ஞானம்‌. 


அம்ருதம்‌ - பாரதிரமண முக்யபிராணரின்‌ சீடரான, மனோ 
நியாமகரான, mom ருத்ரதேவரின்‌ அருள்‌ கிடைக்கும்‌. 
ஸ்ரீமத்வாசார்யரின்‌ (37) சர்வமூல கிரந்தங்கள்‌ இதில்‌ 
அடங்கியுள்ளது. 


சாரம்‌ - கீதை, வேதம்‌, சர்வ மூலங்கள்‌ இவற்றை சிறந்த 
குருக்களான (வேதவியாசர்‌, லட்சுமி, ஆசார்யரான) அனைத்து 
சிறந்த குருக்களின்‌ கருணையுடன்‌. 


22-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 
ஆபனிது பேளுவெ - தனது யோக்யதையளவு சொல்கிறேன்‌ 
என்று சொல்கிறார்‌. 


எந்தச்‌ செயல்‌? - அதாவது 11 புலன்கள்‌. கண்‌ - பார்ப்பது; காது - 
கேட்பது; மூக்கு - நுகர்வது; வாய்‌ - பேசுவது; நாக்கு - சுவைப்பது; 
கை - செயலாற்றுவது; கால்‌ - நடப்பது; குத, உபஸ்தம்‌ - மல மூத்ர 
விசர்ஜிப்பது; த்வக்‌ (தோல்‌) - உணர்வது; மனஸ்‌ - தோன்றுவது. 
ஆக, 11 புலன்களால்‌ நிகழப்படும்‌ அனைத்தும்‌ ஸ்ரீவாயுதேவரின்‌, 
தத்வாபிமானி தேவதைகளின்‌ உதவியுடன்‌ நான்‌) அதாவது 
(எனது) ஜீவனின்‌ பின்‌ பிறவிப்‌ பயனின்‌ (திறமை) 
யோக்யதைக்கேற்ப செய்வேன்‌ என்று பொருள்‌. 


பரம பகவத்பக்தரிதனாதரதி கேளுவுது - பக்தர்களை மூன்று 
வகையாக பிரித்து தாசர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 1. பக்தர்‌ - பூஜை 
செய்பவர்கள்‌. 2. பகவத்பக்தர்‌ - ஸ்ரீபகவான்‌ விஷ்ணுவையே பூஜை 
செய்பவர்கள்‌. 3. பரம பகவத்பக்தர்‌ - பூஜை, பகவான்‌ 
்ரீவிஷ்ணுவை - எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ - பலன்‌ 
எதிர்பார்க்காமல்‌ (நிர்நிமித்தாம்‌) - தனது பூஜையை எதிர்நோக்கி 
பலன்‌ நிபந்தனையும்‌ - நிர்வ்யாஜாம்‌ பலன்‌ அளித்தால்‌ பூஜை) 

மன சஞ்சலம்‌ (ஏராளமான மன அலைச்சல்‌), எந்த மன 
அலைச்சலும்‌ இன்றி ஏகாந்தமாக த்ருட தியான பக்தியுடன்‌) 
நிஸ்சலாம்‌ நிர்நிமித்தாம்‌ நிர்வ்யாஜாம்‌ நிஸ்சலாம்‌ - யார்‌ 
தொண்டு புரிகிறார்களோ, அதாவது, நாஹம்‌ கர்த்தா ஹரி: கர்த்தா 
- ஸ்ரீவிஷ்ணு ப்ரேரணயா ஸ்ரீவிஷ்ணு ப்ரீத்யர்த்தம்‌ - என்று பரம 
பகவத்‌ பக்தர்கள்‌ - இதனை - ஹரிகதாம்ருத சாரத்தினை 

கேளுவுது - கேட்கப்‌ படுவீர்களாக. 


பல்லவியில்‌ இவ்வளவு பொருள்‌ விளங்கியுள்ளது. இன்னும்‌ 
ஏராளமாக உள்ளது. எனக்கு ஸ்ரீவாயுபகவான்‌ பிரேரணை, எனது 
யோக்யதைக்கேற்ப எழுதப்பட்டிருப்பதை கொடுத்திருக்கிறேன்‌. 
அடுத்த இதழில்‌ Mu கரகமல பூஜித: பத்யத்தைத்‌ 
தொடர்வோம்‌. 

** திரு.முரளிதர தாசரு, பெங்களூரு. 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 23 





பகவத்கீதை 





கீதா சாரம்‌ - ஸ்ரீவியாசராஜர்‌ 





ஸ்லோகம்‌: 

க்ஷர அக்ஷர எரடசக்கு உத்தமனு 

கோர நரக:க்கெ லோப*கா:மனு நானு || 
ஸாராதாசனவு சஜ்ஜனர ஹஸ்ததூல்லி 
பூரரிதக்ஷிணெ நீடோ ஸத்பாத்ரரல்லி 119 


பத: 

ஸர்வதானதக்கிந்த எனப*க்தி | கேளோ பூகஷக்தி | மாடய்ய 
விரக்தி | 

கிருஷ்ணஹரணவாயித்து நின்னிந்த | மோஹ என்னிந்த | 
பஹு ஸுவாக்யதிந்த | 

கிருஷ்ண பீமாஜுனர சம்வாத: | மஹாஸுக2ப்ரத | த்ருதராஷ்ட 
கேளீத | 

பல்லேனு வ்யாஸர தூயதிசந்த: | மனஸ்ஸினிந்த | 
கிருஷ்ணனல்லெ ஐயவெந்த: ||9 


க்ஷர-அக்ஷர இருவரைவிட உத்தமோத்தமன்‌ பகவந்தன்‌. பகவத்‌ 
கீதையின்‌ உபதேசமே சிறந்த தானம்‌. தக்ஷிணா தான சந்தேஷ:' 
பகவத்‌ விஷயங்களைப்‌ பற்றி பெறும்‌ ஞானமே தட்சிணை. இந்த 
தான- தட்சிணையை, சஜ்ஜனர்களின்‌ கரங்களில்‌, சத்பாத்ரர்களில்‌ 
(சிறந்தவர்களில்‌) கொடுக்க வேண்டும்‌ என்பதே இங்கு சொல்லப்‌ 
படும்‌ செய்தி. தானம்‌ கொடுப்பவரின்‌ கைகளில்‌ ராமதேவரின்‌ 
சிந்தனை, பெறுபவரின்‌ கைகளில்‌ வாமன தேவரின்‌ அனுசந்தானம்‌ 
இருக்கவேண்டும்‌). சத்பாத்ரர்‌ என்றால்‌ பகவந்தனின்‌ அந்தரங்க 
(சிறந்த) பக்தர்கள்‌. 


'கிருஷ்ண ஹரணவாய்த்து நின்னிந்த மோஹ என்னிந்த: - இந்த 
வாக்கியத்தை இப்படியும்‌ சொல்லலாம்‌. “கிருஷ்ண நின்னிந்த 
மோஹ ஹரணவாய்த்து' மற்றும்‌ “என்னிந்த மோஹ ஹரண 
வாய்த்து. ரீகிருஷ்ணனாலேயே மோகங்கள்‌ விலகுகின்றன / நாச 
மடைகின்றன. அதற்கு ஸ்ரீகிருஷ்ணனின்‌ அருளே காரணம்‌ 
ஆகையால்‌ நின்னிந்த மோஹ ஹரணவாய்த்து' என்கிறார்‌. 





24-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 


'என்னமோஹ (என்‌ மோகம்‌) என்பதற்கு பதில்‌ “என்னிந்த மோஹ 
(என்னிடமிருந்து மோகம்‌) என்று சொல்வதற்கு என்ன காரணம்‌?. 
இந்திரனின்‌ அவதாரமான, ஞானியான அர்ஜுனனின்‌ சுபாவத்திற்கு, 
மோகம்‌ மற்றும்‌ சந்தேகம்‌ இருக்கக்கூடாது. ஆனாலும்‌, அசுர 
சக்தியின்‌ நான்‌ என்னும்‌ கர்வம்‌) காரணத்தாலேயே மோகம்‌ 
அழிந்தது. அதனால்‌, என்னிந்த மோஹ ஹரணவாய்த்து 
கிருஷ்ணா என்கிறான்‌ அர்ஜுனன்‌. 


பீமசேனரின்‌ அனுஜனான (தம்பி) காரணத்தால்‌, அர்ஜுனனுக்கு 
பீமானுஜ என்ற பெயர்‌ இருக்கிறது. அர்ஜுனனிடம்‌ வாயுதேவரின்‌ 
விசேஷ ஆவேசம்‌ இருந்தபடியால்‌, ஸ்ரீகிருஷ்ணனிடமிருந்து 
நேரடியாக கீதோபதேசம்‌ பெறும்‌ அருகதையைப்‌ பெற்றார்‌. 
பீமானுஜ என்னும்‌ பெயரால்‌, பீமசேனரின்‌ மூலரூபம்‌ மற்றும்‌ 
வாயுதேவரின்‌ ஆவேச ரூபமான சம்பந்தமும்‌ அவரில்‌ இருக்கிறது 
என்று சொல்வது போலாயிற்று. தேவேந்திரனுக்கு, ஸ்ரீஹரி 
யிடமிருந்தோ, பிரம்ம ருத்ரர்களிடமிருந்தோ, நேரடியாக உபதேசம்‌ 
பெறும்‌ தகுதி இல்லையென்பதால்‌, உமாதேவியை பார்வதி) 
அனுப்பி, அவள்‌ மூலமாக உபதேசம்‌ ஆயிற்று என்று தலவகாரோ 
பநிஷத்‌ சொல்கிறது. 


18-76ம்‌ ஸ்லோகத்தில்‌, கேஷவார்ஜுன யோ: புண்யம்‌ 
ஹ்ருஷ்யாமி ௪ முஹுர்முஹு:. ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனர்களின்‌ 
ரகசியமான, அற்புதமான இந்த சம்பாஷணையை பேச்சினை, 
மறுபடி மறுபடி நினைவுபடுத்திக்கொண்டு நான்‌ மகிழ்ச்சி 
யடைகிறேன்‌ என்கிறார்‌ சஞ்சயன்‌. “கிருஷ்ண பீமானுஜர 
சம்வாதவே சுகப்ரத' - கிருஷ்ண பீமானுஜரின்‌ பேச்சைக்‌ கேட்பதே / 
படிப்பதே மோட்சத்திற்கான வழி என்கிறார்‌ வியாசராஜர்‌. 


மகாபாரதப்‌ போரினைப்‌ பார்க்கவேண்டுமென்று ஆசை இருந்தால்‌, 
உனக்கு திவ்யதிருஷ்டியினை தருகிறேன்‌ என்று ஸ்ரீவேதவியாசர்‌, 
திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார்‌. ஆனால்‌, அவரோ போரினைப்‌ 
பார்க்க ஆசை இல்லையென்றும்‌, அதைப்‌ பற்றிய விவரங்களை 
கேட்டால்‌ மட்டும்‌ போதும்‌ என்றும்‌ சொல்கிறார்‌. அப்படியே, திவ்ய 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 25 
திருஷ்டியைப்‌ பெற்ற சஞ்சயன்‌, போரின்‌ விவரங்களை 
சொன்னதுடன்‌, கீதோபதேசத்தையும்‌ திருதராஷ்டிரனுக்குத்‌ 
தெரிவித்தார்‌. த்ருதராஷ்டிர கேளித, வ்யாஸர தயெயிந்த 
பல்லேனு' என்கிறது கீதாசாரம்‌. 


18-78ம்‌ ஸ்லோகத்தின்‌ சாரமே 'கிருஷ்ணனல்லெ ஜயவெந்த: 
என்னும்‌ வாக்கியம்‌. கிருஷ்ணனுக்கும்‌ வெற்றிக்கும்‌ எப்போதும்‌ 
சம்பந்தம்‌ இருக்கிறதே தவிர, அர்ஜுனனுக்கும்‌ வெற்றிக்கும்‌ 
இல்லை. "தர்ம இத்தல்லி கிருஷ்ண. கிருஷ்ண இத்தல்லி ஜய. 
வெற்றி எப்போதும்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ கட்டுப்பாட்டிலேயே 
இருக்கிறது. ஆகையால்‌, யாருக்கு வெற்றி கிட்டவேண்டும்‌ என்று 
அவர்‌ நினைக்கிறாரோ (முடிவு செய்கிறாரோ), அவருக்கு வெற்றி 
கிடைக்கிறது. ஜய என்னும்‌ சொல்லுக்கு வெற்றி என்னும்‌ 
பொருளுடன்‌, செல்வம்‌, வளர்ச்சி என்று பல அர்த்தங்களும்‌ உண்டு. 
ஆகையால்‌, இவை அனைத்தையும்‌ கொடுப்பவன்‌ நானே என்று 
கீதாசார்யன்‌ சொல்கிறான்‌. 


வாசுதேவன்‌ ஸ்வதந்த்ரன்‌ ஆனாலும்‌, ஒருவரின்‌ முயற்சி 
இல்லாமல்‌ அவருக்கு பலனைக்‌ கொடுப்பதற்கு சாத்தியமில்லை. 
பாண்டவர்களுக்கு மகாபாரதப்‌ போரில்‌ வெற்றி கிட்டவேண்டு 
மெனில்‌, அவர்கள்‌ அந்தப்‌ போரினை செய்தே ஆகவேண்டும்‌. 
அவரவரின்‌ வர்ணாசிரம தர்மத்திற்கு ஏற்ப அனைவரும்‌ தத்தம்‌ 
கடமைகளை செய்யவேண்டும்‌ என்று இதிலிருந்து தெரிகிறது. 


அனைத்து உபநிஷத்களும்‌ பசுக்கள்‌ என்றால்‌, ஸ்ரீகிருஷ்ணனே 
பால்‌ கறப்பவனாகிறான்‌. அர்ஜுனன்‌ - கன்றுக்குட்டி. ஞானிகளே 
அந்தப்‌ பாலைக்‌ குடிப்பவர்கள்‌. உத்தமமான கீதாம்ருதமே அந்தப்‌ 
பால்‌. - இப்படியாக வர்ணிக்கப்படும்‌ பகவத்கீதை மிகவும்‌ விலை 
மதிப்பற்றது. குழந்தை முதல்‌ பெரியவர்‌ வரை அனைவரும்‌ 
இந்தப்‌ பாலை குடிக்க முடியும்‌ (குடிக்க வேண்டும்‌) என்று 
வியாசராஜர்‌, கீதையின்‌ சாரத்தை எளிய கன்னடத்தில்‌ இயற்றிக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

**ப்ராணேஷ கேசவ தாசர்‌. பெங்களூரு 


26-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 





ஹரிகதாம்ருதசார கட்டுரைகள்‌ 





உடற்கூறியல்‌ (Anatomy) 











உடற்கூறியல்‌ துறையானது (Anatomy) இன்று பற்பல 
ஆராய்ச்சிகளின்‌ உதவியால்‌ மிகவும்‌ முன்னேறியுள்ளது. 
கல்லூரியில்‌ நாங்கள்‌ படித்த Grey's anatomy புத்தகமானது சுமார்‌ 2500 
பக்கங்களைக்‌ கொண்டது. பலர்‌ செய்த ஆராய்ச்சியினாலும்‌, 
இறந்தவர்களின்‌ உடல்களை படித்தும்‌ (Dissection) எழுதப்பட்ட 
புத்தகம்‌ அது. ஆனால்‌ இது எதையும்‌ படிக்காமல்‌ ஜகன்னாததாசர்‌, 
விவரித்திருக்கும்‌ நம்‌ உடற்‌ பாகங்களைப்‌ பற்றிய விஷயங்கள்‌, 
இன்றைய அறிவியலுக்கு அப்படியே பொருந்தி வருகிறது 
என்பதை நாம்‌ அறியவேண்டும்‌. 


ஸ்ரீஜகன்னாததாசர்‌ தமது ஹரிகதாம்ருதசாரத்தில்‌, நாடிப்ரகரண 
சந்தியில்‌, 45 ஸ்லோகங்களில்‌ நமது உடற்கட்டினைப்‌ பற்றி 
மிகவும்‌ விளக்கமாகப்‌ பாடியிருக்கிறார்‌. அதை படித்தோமானால்‌ 
மிகவும்‌ ஆச்சரியமே ஏற்படுகிறது. சந்தியின்‌ முதல்‌ ஸ்லோகத்‌ 
திலேயே உடற்கூறினைப்‌ பற்றி இப்படியாகச்‌ சொல்கிறார்‌. 


வாசுதேவனு பிராண (SG! 

த்வேஷரிந்த5லி சேவெ கைகொளு 

தீஷரீரதொளிப்ப மூவத்தா!ரு ஸாஹஸ்ர | 

T சுநாடிகளொளகெ: ஸ்ரீ பூ* 

மி ஸமேத விஹார கைஃவ Li 

ரேஷனமல எுமூர்த்திகள சிந்திஸுத ஹிக்குசதி:௬ | | (12-1) 


ஸ்ரீதேவி, பூதேவியுடன்‌ கூடிய ஸ்ரீவாசுதேவன்‌, பிராணதேவரையும்‌ 
கூட சேர்த்துக்கொண்டு, அவர்களின்‌ சேவையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு இருக்கிறார்‌. இந்த உடலை இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அதில்‌ ஒரு பாகத்தில்‌ 36,000 நாடிகள்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌, 
சுதந்திரமில்லாத இந்த உடலில்‌, ரமாதேவியின்‌ தலைவனான 
ஸ்ரீஹரி மகிழ்ச்சியுடன்‌ நிலைகொண்டிருக்கிறார்‌. நாடி பிரகரண 
சந்தியை விளக்கியவாறு, அறிஞரான ஜகன்னாததாசர்‌, நமது 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 27 
உடலின்‌ இடது பக்கத்தில்‌ 36,000 நாடிகளிலும்‌, வலது பாகத்தில்‌ 
36,000 நாடிகளிலும்‌, ஸ்ரீஹரி தனது தத்வாபிமானி தேவதைகளுடன்‌ 
கூடி மகிழ்ச்சியுடன்‌ நிலைகொண்டும்‌ / பயணித்துக்கொண்டும்‌ 
இருக்கிறார்‌ என்று தெரிவிக்கிறார்‌. 


இந்த விஷயங்கள்‌ இன்றைய Anatomy எப்படி பொருந்தி 
வருகிறது என்று பார்ப்போம்‌. நமது உடலின்‌ pulse rate ஒரு நிமிடத்‌ 
திற்கு 60-70 ஆகும்‌. 1 நாளைக்கு 50x60x24-72,000 என வருகிறது. 
பகலில்‌ 36,000 & இரவில்‌ 36,000 நாடிகள்‌ என்று சொல்லலாம்‌. 


இதையே ஒரு மனிதனின்‌ ஆயுளுக்குப்‌ பொருத்தினால்‌ அதுகூட 
சரியாகவே பொருந்துகிறது என்பதையும்‌ பார்ப்போம்‌. அதை இந்த 
கீழ்வரும்‌ ஸ்லோகத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


நூறு வர்ஷகெ: திவஸ மூவ 
த்தா:ரு ஸாவிரவஹவு நாடி ஷ 

ரீரதொளகி£னிதி:ஹவு எந்த5ரிந்தொரந்து திசவசதஃலி | 
எஸூரிகள சத்க:ரிசிதவ ப்ரதி! 

வாரதூலி த:ன்ப1தி:களர்ச்சனே 

தா: ரசிஸிதஃவ, ஸத்ய, சம்சயவில்ல வெந்தெநந்து || (12-4) 


இதன்‌ பொருள்‌ என்னவென்றால்‌, பிரம்மஞானிகளை வீட்டிற்கு 
அழைத்து ஒரே ஒருவருக்கு மட்டும்‌ உணவளித்தால்‌, அது 36,000 
சஜ்ஜன தம்பதிகளுக்கு உணவளித்ததற்கான புண்ணியத்தை 
நமக்குத்‌ தரும்‌. மனிதனின்‌ ஆயுளை சுமாராக நூறு ஆண்டுகள்‌ 
என்று எடுத்துக்கொண்டால்‌, அதில்‌ 360 x 100 = 36,000 பகல்கள்‌ + 
36,000 இரவுகள்‌. இவை இரண்டையும்‌ கூட்டினால்‌, 72,000 
வருகிறது. மனிதனின்‌ ஸ்தூலசரீரத்தில்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌ 
நாடிகளின்‌ எண்ணிக்கையும்‌ மொத்தம்‌ 72,000 ஆகும்‌. 


சரணகுளொளிஹ நாடிகளளு AM 

ன்னெரடு ஸாவிர, மத்ய தே£2ஹதொ?: 

ளிருதி(ஹவு ஹதிசனால்கு: பா£ஹுகளொள்கெ? ஈரெரடு | 
ஷிரதொளாரு சஹஸ்ர சிந்திஸி 

இருளு ஹகஃலபிமானி SARI 

நரிதுபாஸனெ கை:வரிளெயுளு ஸ்வர்கவாஸிகளளு || (12-2) 


28-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 


நம்‌ உடலின்‌ முக்கிய பாகங்களில்‌ இருக்கும்‌ நாடிகளின்‌ 
எண்ணிக்கை: கால்களில்‌ - 12,000; உடலின்‌ நடுப்பாகத்தில்‌ - 14,000 ; 
கைகளில்‌ - 4,000; தலையில்‌ - 6,000; மொத்தம்‌ 36,000 ஆகிறது. 


ஸ்தூ£ல தேோஹுதொளளித்து* வர்ஷக்கெ: 

ஏளதிக! எப்பத்து! லக்ஷதச 

மேலே எப்பத்தா:ரு ஸாவிர ஸ்வாஸ ஜபகளனு | 

காளி தேஃவனு க:௬ணதூல்லி ஈ 

Gym லோக:தொளுள்ள சேதன 

ஜாலதொளளு மாடு:வனு த்ரிஜகத்வியாப்த: பரமாப்த! | | (12-43) 


ஜீவோத்தமரான வாயுதேவர்‌ நம்‌ சரீரத்தில்‌ நிலைகொண்டு, ஒரு 
நாளைக்கு 21,600 மூச்சுஜெபத்தை செய்து அதுவே 36 
நாட்களுக்கு (ஒரு ஆண்டிற்கு) 77,76,000 ஜெபமாக, ஸ்ரீஹரியின்‌ 
அருளுடன்‌ செய்கிறார்‌. இதையே பதினான்கு லோகத்தில்‌ உள்ள 
அனைவருக்கும்‌, மூன்றுவித குணங்களைக்‌ கொண்ட ஜீவர்களின்‌ 
உடல்களில்‌ இருந்தும்‌, அவரவர்களின்‌ தகுதிக்கேற்ப இந்த மூச்சு- 
ஜெபத்தை செய்துவருகிறார்‌. 


இதையே தற்போதைய Modern Physioloey6& ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌, 
இரண்டும்‌ எவ்வளவு துல்லியமாக / சரியாக பொருந்தி வருகிறது 
என்பதைப்‌ பார்ப்போம்‌. முதலில்‌ பார்த்தாற்போல்‌, நம்‌ உடலின்‌ 
pulse-rate ஒரு நிமிடத்திற்கு 60-70ஆக்‌ இருக்கிறது. Recipiratory rate ஒரு 
நிமிடத்திற்கு 15-18ஆக இருக்கிறது. ஆக ஒரு நாளைக்கு நாம்‌ 
விடும்‌ மூச்சின்‌ அளவு - 15x60x24-21,600 ஆகிறது. 


இவை எவ்வளவு சரியாக பொருந்துகிறது என்று பாருங்கள்‌. ஒரு 
ஆண்டிற்கு 21,600 x 360; அதையே ஒரு மனிதனின்‌ ஆயுள்‌ காலத்‌ 
திற்குப்‌ பொருத்தினால்‌, 21600 x 360 x 100 = 77,76,000 என்று வருகிறது. 


இதைப்போலவே 12ம்‌ ஸ்லோகத்தில்‌ நமது உடலில்‌ இருக்கும்‌ 
நரம்பு மண்டலத்தைப்‌ பற்றி விளக்குகிறார்‌ ஸ்ரீஜகன்னாததாசர்‌. 


துந்தி: விடி3தாஃஷிரத: பார்ய 


ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 29 
ந்த்தொ!ந்தெ: வியாபி!எி இஹுது: தா£வரெ 
Sha: நிஹனத:ரொளகெ: அதக்கீரரைது? ஷாகெ2களளு | 
ஒந்த*தி:க: தஷக:ரணதொளளு சம்‌ 
பந்த“கைசதிசஹவல்லி ரவி ஷஹி 
சிந்து நாசத்‌:யாதி£க$௫ளூ நெலெகொண்டி?த₹௬ சத:த: | | (12-12) 


வயிற்றிலிருந்து புறப்பட்டு தலை வரை போய்ச்சேரும்‌ ஒரு 
முக்கிய நாடி நம்‌ உடலில்‌ இருக்கிறது. அதனுள்‌ கமலோத்‌ 
பவனான பிரம்மன்‌ இருக்கிறார்‌. அந்த நாடிக்கு 10 கிளை நாடிகள்‌ 
உள்ளன. அவை, நம்‌ உடலின்‌ 11 இந்திரியங்களை தொட்டுக்‌ 
கொண்டிருக்கின்றன. அவைகளில்‌, சூரியன்‌, சந்திரன்‌, வருணன்‌, 
அஸ்வினி தேவதைகள்‌ முதலானவர்கள்‌ எப்போதும்‌ நிலைத்திரு 
க்கின்றனர்‌. இது இன்றைய அறிவியலின்படி மண்டையோடு, 
முதுகெலும்பு மற்றும்‌ நரம்புகளை ஒத்திருக்கிறது என்று 
சொல்லலாம்‌. 


புரந்தரதாசர்‌ மற்றும்‌ விஜயதாசரும்‌ தமது சூளாதிகளில்‌ மனித 
உடற்கட்டினைப்பற்றி நிறைய பாடியிருக்கின்றனர்‌. ஆனால்‌, 
ஸ்ரீஜகன்னாததாசர்‌ தமது ஹரிகதாம்ருதசாரத்தில்‌, நாடிப்ரகரண 
சந்தியில்‌, 45 ஸ்லோகங்களில்‌ நமது உடற்கட்டினைப்‌ பற்றி 
மிகவும்‌ விளக்கமாகப்‌ பாடியிருக்கிறார்‌. இந்த சிறிய கட்டுரையில்‌ 
சில முக்கிய விஷயங்களை மட்டும்‌ பார்த்திருக்கிறோம்‌. அந்த 
சந்தியின்‌ முடிவில்‌ ஸ்ரீஜகன்னாததாசர்‌ இப்படியாக சொல்கிறார்‌. 


ஸ்ர்வ ஜகன்னாதவிட்டலனு 


STEUD வத*னதொ:ஞூ நுடிதொ: 
பா£தி?யல்லி நா நுடிதெ5ஃனல்லதெ3 கேளி UG ஜனரு | (12-45) 


ஸ்ரீபரமாத்மன்‌ எனக்குள்‌ நின்று, அவனது விருப்பப்படி 
சொல்லியிருப்பதை எழுதியிருக்கிறேனே தவிர, நானாக எதையும்‌ 
எழுதவில்லை என்கிறார்‌ தாசர்‌. ஞானிகளான ஸ்ரீஹரியின்‌ 
பக்தர்கள்‌ இதைக்‌ கேளுங்கள்‌ என்று வேண்டுகிறார்‌. 

** ற.ஷ்யாம சுந்தர்ராவ்‌ மான்விகர்‌ 








உங்கள்‌ விட்டு முகவரி மாறினால்‌, எங்களுக்குத்‌ தெரியப்படுத்த 
மறக்கவேண்டாம்‌. 








30-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 





கன்னட கிரந்த அறிமுகம்‌ 





ஸ்ரீமன்‌ மத்வநாம 





ஸ்ரீமன்‌ மத்வநாம, ஸ்ரீரீபாதராஜரால்‌ வாயு பகவானைக்‌ குறித்து 
இயற்றப்பட்ட கன்னட க்ருதி ஆகும்‌. ஹரி சர்வோத்தம. வாயு 
ஜீவோத்தம. இதுவே மத்வ சித்தாந்தம்‌. வாயுதேவர்‌ மூலம்தான்‌ 
நாம்‌ விஷ்ணுவை அடையமுடியும்‌. நாம்‌ செய்யும்‌ அனைத்து 
கர்மங்களையும்‌ ஸ்ரீமூக்ய பிராணர்‌ மூலமே ஸ்ரீஹரிக்கு 
அர்ப்பணிக்கிறோம்‌. 


சகல வேதங்களிலும்‌, ஸ்ரீஹரி மற்றும்‌ லட்சுமியைக்‌ குறித்து 
பிரத்யேகமாக ஸ்தோத்திரம்‌ செய்யும்‌ பாகங்களை விடுத்து, 
மீதமுள்ள அனைத்து வேத பாகங்களுமே ஸ்ரீஹரி மற்றும்‌ 
லட்சுமி தேவிக்குப்‌ பிறகு வாயுதேவரையே ஸ்தோத்திரம்‌ 
செய்கின்றன. ஸ்ரீஹரியின்‌ முக்ய பிரதிபிம்பம்‌, ஸ்ரீமுக்யபிராண 
வாயுதேவரே ஆகும்‌. இதுவே வேத சாஸ்திரங்களில்‌ 
கூறப்பட்டுள்ள முக்கிய பிரமேயம்‌. 


ஸ்ரீவாயுபகவான்‌ த்ரேதா யுகத்தில்‌ ஸ்ரீராமனுக்கு சேவை செய்ய 
ஸ்ரீூஹனுமனாகவும்‌, த்வாபர யுகத்தில்‌ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சேவை 
செய்ய ஸ்ரீபீமனாகவும்‌, இக்கலியுகத்தில்‌ ஸ்ரீவேதவியாசருக்கு 
கிரந்த ரசனை மற்றும்‌ தத்வ பிரசாரம்‌ மூலம்‌ சேவை செய்ய 
ஸ்ரீமத்வராகவும்‌ அவதாரம்‌ செய்துள்ளார்‌. வேத உபநிஷத்களில்‌ 
மூலவாயுவின்‌ மகிமைகள்‌ கூறப்பட்டுள்ளதைப்‌ போல இதிகாச 
புராணங்களில்‌ அவதார வாயு பகவானின்‌ மகிமைகள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. சுமத்வ விஜயம்‌ முதலான கிரந்தங்களில்‌ வாயு 
தேவரின்‌ மூன்றாவது அவதாரமான ஆசார்யர்‌ ஸ்ரீமத்வரைப்‌ பற்றி 
விஸ்தாரமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. மேலும்‌ வாயுதத்வத்தை 
அனைவரும்‌ புரிந்து கொள்ளும்‌ வகையில்‌ இயற்றப்பட்ட 
ஸ்தோத்திர கிரந்தமே ஸ்ரீஹரிவாயுஸ்துதி ஆகும்‌. 


ஆசார்ய ஸ்ரீமத்வரின்‌ சீடரான ஸ்ரீத்ரிவிக்ரம பண்டிதாசார்யர்‌, தாம்‌ 
உணர்ந்ததை, ஸ்ரீஹனும, பீம, மத்வ ரூபங்களில்‌ ஸ்ரீவாயு பகவான்‌ 





ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 - 31 
முறையே ஸ்ரீராம, கிருஷ்ண, வேதவியாசரை பூஜிப்பதைக்‌ 
கண்டதை, 41 ஸ்லோகங்களில்‌ வாயுஸ்துதியாக இயற்றி, அதை 
ஆசார்யர்‌ மத்வரிடம்‌ சமர்ப்பித்தார்‌. அதற்கு ஆசார்யர்‌, தனது 
மகிமைகளை மட்டும்‌ கூறாது, முதலில்‌ ஸ்ரஹரியையும்‌ துதிக்க 
வேண்டும்‌ என்று சொல்லி, நரசிம்ம நகஸ்துதியை இயற்றி, 
அதனை வாயுஸ்துதிக்கு முன்னும்‌ பின்னும்‌ சம்புட கரணமாக 
பாடும்படி அருளினார்‌. ஆகையால்‌ வாயுஸ்துதி, ஹரிவாயுஸ்துதி 
என வழங்கப்பட்டது. 


இதேபோல, ஸ்ரீத்ரிவிக்ரம பண்டிதாசார்யரின்‌ குமாரரான ஸ்ரீ 
நாராயண பண்டிதாசார்யர்‌, ஸ்ரீசுமத்வ விஜயம்‌ என்னும்‌ கிரந்த 
த்தை இயற்றி, அதனை ஆசார்யர்‌ ஸ்ரீமத்வரிடமே சமர்ப்பணம்‌ 
செய்து அங்கிகாரம்‌ பெற்றார்‌. இந்த இரு கிரந்தங்களுமே மந்திர 
துல்யமானவை. 


இதிகாச புராணங்கள்‌, ஸ்ரீஹரிவாயுஸ்துதி மற்றும்‌ சுமத்வ விஜயம்‌ 
முதலான கிரந்தங்கள்‌ சமஸ்கிருத மொழியில்‌ இருப்பதாலும்‌, 
உயரிய வேதாந்தக்‌ கருத்துகள்‌, படித்த பண்டிதர்களுக்கு மட்டுமே 
புரியும்‌ என்பதாலும்‌, இந்த விஷயங்கள்‌ சாதாரண பாமரர்‌ 
களுக்கும்‌, வேத அதிகாரம்‌ இல்லாத ஸ்த்ரீயர்களுக்கும்‌ சேர 
வேண்டும்‌ என்கிற உயரிய நோக்கில்‌, இவை அந்தந்த பிராந்திய 
மொழியிலேயே கிடைக்க வேண்டும்‌ என்று எண்ணி, ஸ்ரீஸ்ரீ 
பாதராயர்‌, மூல வாயு ரூபம்‌ மற்றும்‌ ஹனும, பீம, மத்வ அவதார 
ரூபங்களை, மகிமைகளை எளிய கன்னட மொழியில்‌ ஸ்ரீமன்‌ 
மத்வ நாமாவாக இயற்றி அருளியுள்ளார்‌. ஆதலால்‌ இது கன்னட 
ஹரி வாயுஸ்துதி' என அழைக்கப்படுகிறது. மேலும்‌ இந்த உயரிய 
மத்வ நாமாவும்‌ கூட மந்திர துல்யமாகவே விளங்குகிறது. 


ஸ்ரீமன்‌ மத்வ நாமா, ஒரு பல்லவியுடனும்‌, 32 சரணங்களுடனும்‌ 
அமைந்துள்ளது. இவற்றில்‌ 29 பத்யங்கள்‌ மூல வாயுதேவரின்‌ 
மற்றும்‌ ஹனும, பீம, மத்வ அவதாரர்களைப்‌ பற்றி வர்ணிக்கும்‌ 
படியும்‌, கடைசி 3 பத்யங்கள்‌ மத்வ நாமாவின்‌ பல-ஸ்ருதியாகவும்‌ 
உள்ளன. 


ஸ்ரீமன்‌ மத்வ நாமா "ஜயஜய ஜகத்ராண எனும்‌ பல்லவியுடன்‌ 
தொடங்கி முதல்‌ 4 பத்யங்களில்‌ - வேதங்களில்‌, உபநிஷத்களில்‌ 


32-ஹரிதாச விஜயம்‌ - ஜனவரி 2020 

கூறப்பட்டுள்ள மூல வாயுரூபத்தின்‌ மகிமைகளையும்‌, 5 முதல்‌ 11 
வரையுள்ள பத்யங்களில்‌, வாயுபகவானின்‌ முதலாவது அவதார 
ரான ஸ்ரீஹனுமந்தனின்‌ பிரபாவங்களைப்‌ பற்றியும்‌, 12 முதல்‌ 22 
வரையுள்ள பத்யங்களில்‌ இரண்டாவது அவதாரமான பீம 
சேனனைப்‌ பற்றியும்‌, 23 முதல்‌ 29 வரையுள்ள பத்யங்களில்‌ 
ஆசார்ய ஸ்ரீமத்வரைப்‌ பற்றியும்‌, மிக அழகாக வர்ணிக்கிறது. 30 
முதல்‌ 32 வரையிலான பத்யங்களில்‌ மத்வ நாமாவின்‌ பாராயண 
பலன்கள்‌ விளக்கப்பட்டுள்ளன. 


பொதுவாக, மூல கிரந்தகாரரே, பலஸ்ருதியையும்‌ இயற்றுவது 
வழக்கம்‌. ஆனால்‌, ஸ்ரீரீபாதராஜர்‌ இயற்றிய மத்வ நாமாவிற்கு 
சுமார்‌ 265 ஆண்டுகள்‌ கழித்து, ஸ்ரீஜகன்னாத தாசர்‌, பலஸ்ருதியை 
இயற்றியுள்ளார்‌ என்பது விசேஷம்‌. தாசர்‌, தனது பலஸ்ருதியால்‌, 
இந்த கிரந்தத்தின்‌ பாராயண பலனை 3 பத்யங்களில்‌ விவரித்துள்‌ 
ளார்‌. சூர்ய சந்திர கிரகண காலத்தில்‌, கங்கைக்‌ கரையில்‌, ஆயிரக்‌ 
கணக்கான பசுக்களை உத்தமமான சஜ்ஜனர்களுக்கு தானம்‌ 
அளித்து, 'கிருஷ்ணார்ப்பணம்‌' என அதனை பகவானுக்கு 
சமர்ப்பணம்‌ செய்தால்‌ என்ன பலன்‌ கிட்டுமோ, அப்பலனை ஸ்ரீமன்‌ 
மத்வநாமாவை எழுதிப்‌ படித்தாலே கிட்டும்‌ என்கிறார்‌ தாசர்‌. 


தாசர்‌ மேலும்‌ அதன்‌ பலன்களை விளக்கும்படியாக, புத்ரர்‌ 
இல்லாதோருக்கு சத்புத்ரர்கள்‌ பிறப்பர்‌, எங்கும்‌ எதிலும்‌ வெற்றியே 
உண்டாகும்‌, எல்லாவிதமான சத்ருக்களும்‌ நாசமடைவர்‌, அகால 
மரணம்‌ சம்பவிக்காது என விவரிக்கிறார்‌. 


இதனை பாராயணம்‌ செய்வதால்‌, நமது துன்பங்கள்‌ எல்லாம்‌ 
விலகி இன்பங்கள்‌ வந்து சேரும்‌. சகல செளபாக்யங்களும்‌ 
கிட்டும்‌. இஹத்தில்‌ எல்லா நலன்களும்‌ பெற்று, சம்சாரத்தில்‌ 
இருந்து விடுபட்டு, ஜகன்னாத விட்டலனின்‌ தரிசனம்‌ பெற்று, 
மோட்சமும்‌ சித்திக்கும்‌ என எடுத்துரைக்கிறார்‌ தாசர்‌. 

இத்தகைய உயரிய கிரந்தமான ஸ்ரீமன்‌ மத்வ நாமாவை நாமும்‌ 


அர்த்த அனுசந்தானத்துடன்‌ பாராயணம்‌ செய்து பயன்‌ 
பெறுவோமாக. *** திரு. லட்சுமிபதிராஜா, சென்னை 








ஹரிதாச விஜயம்‌ 


மாத இதழ்‌ 
Haridasa Vijayam - Monthly 


மலர்‌ 1 « பிப்ரவரி 2020 “ இதழ்‌ 5 











ஸ்ரீவிஸ்வேஸ தீர்த்தர்‌ 
(1931 - 2019) 








ஹரிதாச விஜயம்‌ 
சந்தா விவரம்‌ (36 பக்கங்கள்‌) 
1 ஆண்டுக்கு ரூ.200/- 3 ஆண்டுகளுக்கு ரூ.500/- 
5 ஆண்டுகளுக்கு ரூ.900/- 10 ஆண்டுகளுக்கு ரூ.1700/- 








புதிய சந்தாக்கள்‌ அந்தந்த மாதத்திலிருந்து துவங்கும்‌. 
பழைய இதழ்கள்‌ வேண்டுமெனில்‌, இதழுக்கு ரூ.20/- என 
சேர்த்து அனுப்பவும்‌. 





வங்கி விபரம்‌: 
Sathya Narayanan, ICICI Bank - Savings account 
Alc. No. 000101043177. IFSC: ICIC0000001 
Cenotaph Road Branch, Chennai 18 








மாதாந்திர குறும்போட்டி 





ஜனவரி 2020ன்‌ விடைகள்‌ 








. விருத்த நாமா 

9 ஸ்லோகங்கள்‌, 9 நுடிகள்‌ மற்றும்‌ 1 பல்லவி 

கர்மம்‌ 4. ஞான யக்ஞம்‌ 

சம்ஸ்க்ருதி (பிறப்பு இறப்பு சுழற்சி) 

. க்ஷேத்ர என்னும்‌ இந்த தேகத்தில்‌ வசிப்பதால்‌ 7. விபூதி 

. தேக நாசம்‌ உடையவர்கள்‌ (பிரம்மாவில்‌ துவங்கி அனைவரும்‌) 
. சன்யாச 10. பலன்‌ 

சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான பதில்களும்‌ 
இருக்கலாம்‌. அவற்றில்‌ ஒன்றை மட்டுமே இங்கு 
குறிப்பிட்டுள்ளோம்‌. 

* ஹரிபக்தர்கள்‌ அனைவரும்‌ இப்போட்டியில்‌ பங்கேற்குமாறு 
கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. ** 


"0 0 ome N= 





மாதாந்திர குறும்போட்டி 





பிப்ரவரி 2020 - மனப்பாடப்‌ பகுதி 











இந்த இதழோடு முடியும்‌ மனப்பாடப்‌ பகுதியிலிருந்து வரும்‌ 
கேள்விகள்‌ இவை. கடந்த இதழ்களின்‌ உதவியுடன்‌ இந்தக்‌ 
கேள்விகளுக்கு பதிலளிக்க முயலவும்‌. 


1. அபிஷேகம்‌ செய்யப்‌ பயன்படுத்தும்‌ கோமுகத்தில்‌ உள்ள 
ஸ்ரீஹரியின்‌ ரூபங்கள்‌ எவ்வளவு? 

2. வாழைப்பழத்தில்‌ உள்ள ஸ்ரீஹரியின்‌ ரூபங்கள்‌ எவ்வளவு? 

3. ஸ்ரீகிருஷ்ணனின்‌ பத்னியான ஜாம்பவதி, தாரதம்யத்தில்‌ எந்த 
கக்ஷ (வகுப்பை) சேர்ந்தவர்‌)? 

4. கணபதி, தாரதம்யத்தில்‌ எந்த கக்ஷத்தை சேர்ந்தவர்‌? 

5. ஜெயா-பதி யார்‌? 

6. பால்‌ பாயசத்தின்‌ அபிமானி தேவதை யார்‌? 

7. தயிர்‌ சாதத்தில்‌ உள்ள ஸ்ரீஹரியின்‌ ரூபம்‌? 

8. குடிநீரில்‌ இருக்கும்‌ ஸ்ரீஹரி ரூபம்‌ எது? 


* தயவு செய்து அனைவரும்‌ இதில்‌ பங்கேற்குமாறு கேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. 

* இருவருக்கு புத்தகப்‌ பரிசு கிடைக்கும்‌. 

* பிப்ரவரி க்குள்‌ உங்கள்‌ விடைகளை அனுப்பவும்‌. 


Kk k kk 


முக்கிய அறிவிப்பு 


https://hks-bhavaprakashike.blogspot.in என்னும்‌ இணைய 
தளத்தில்‌ 'பாவபிரகாசிகை: என்னும்‌ (ஹரிகதாம்ருதசாரத்தின்‌) 
கன்னட உரையின்‌ தமிழாக்கம்‌ - தினம்‌ ஒரு பத்யம்‌ - என்று 
வெளியிடப்பட்டு வருகிறது. அனைவரும்‌ அந்த தளத்தில்‌ 
முதல்‌ பதிவிலிருந்து - தொடர்ந்து - தினந்தோறும்‌ படிக்க 
வேண்டும்‌ என்பது எங்களின்‌ வேண்டுகோள்‌. ஹரிகதாம்ருத 
சாரத்தில்‌ ஈடுபாடுள்ள அனைத்து தமிழ்‌ மாத்வர்களுக்கும்‌ 
இதனை தயவு செய்து தெரிவிக்கவும்‌.*** 


BOOK POST 








If Undelivered, please return to 
Sathya Narayanan, 

380, 2A Main,16th Cross 

JP Nagar 4th Phase 

Bengaluru 560078 

Phone : 89044 58276 








To: 








ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 1 


ஸ்ரீஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா 





sa 
வ ai | 








நம: ஸ்ரீபாதராஜாய நமஸ்தே வியாச யோகினே | 
நம: புரந்தரார்யாய விஜயார்யாய தே நம: | 





“ஹரிதாச விஜயம்‌” 
சிரி நிலயன குணகள :திளிது: பஜிசுவுதே 
மலர்‌ : 1 இதழ்‌ : 5 

நிர்வாக ஆசிரியர்‌ 

'ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 

ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, 
380, 2A Main, 16th Cross, 

JP Nagar 4th Phase, பெங்களூரு 560078 

Ph.: 89044-58276. haridasa.vijayam@gmail.com 





jagannathakesava.blogspot.com 


துணை ஆசிரியர்‌ 


'தாச சாகித்ய சேவா ரத்ன: 
திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


ஆசிரியர்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
திரு. முரளிதர தாசரு, திருமதி. நிர்மலா நரசிம்மன்‌, 
திரு. லட்சுமிபதிராஜா, திரு. ஸ்ரீனிவாசன்‌ பிராணேஷ்‌ 





2-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 


ஆசிரியர்‌ பக்கம்‌ 


பேஜாவர்‌ ஸ்ரீகளான ஸ்ரீவிஸ்வேஸ தீர்த்தர்‌, நம்மை விட்டு 
நீங்கினார்‌ என்னும்‌ துயரச்செய்தி, கடந்த ஆண்டின்‌ இறுதியில்‌ 
நம்‌ அனைவரையும்‌ துயரத்தில்‌ ஆழ்த்தியது. ஸ்ரீகிருஷ்ணனின்‌ 
மிகச்சிறந்த பக்தராக விளங்கிய அவர்‌, கடந்த பல தசாப்தங்களாக 
மாத்வர்களுக்காக மட்டுமல்லாமல்‌, நாட்டின்‌ நலனுக்காக பல்‌ 
வேறு அரும்பெரும்‌ செயல்களைச்‌ செய்த மகானுபாவர்‌. 
அத்தகைய துறவி வாழ்ந்த காலத்தில்‌ நாமும்‌ வாழ்ந்தி 
ருக்கிறோம்‌ என்று மகிழ்ச்சியடையும்‌ அதே நேரத்தில்‌, 
அவருடைய சொற்பொழிவுகளைக்‌ கேட்டு, அவர்‌ கூறியுள்ள 
உபதேசங்களின்படி நடப்பதே, நாம்‌ அவருக்குச்‌ செய்யும்‌ தக்க 
மரியாதையாகும்‌. அவரைக்‌ குறித்து மடாதீசர்கள்‌ இயற்றியுள்ள 
சரம ஸ்லோகங்கள்‌ இந்த இதழில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


ஜகத்குரு ஸ்ரீமன்‌ மத்வாசார்யர்‌ நம்‌ கண்களிலிருந்து மறைந்த 
தினமான ஸ்ரீமன்‌ மத்வநவமி மாக சுத்த நவமி) வரவிருக்கிறது. 
21 குபாஷ்யங்களைக்‌ கண்டித்து, தத்வவாதத்தை நிறுவிய நமது 
ஆசார்யரைப்‌ பற்றி ஹரிதாசர்கள்‌ பாடிய குறிப்புகள்‌, சிறப்புப்‌ 
பதிவாக இந்த இதழில்‌ வந்திருக்கிறது. 


ஹரிகதாம்ருதசாரத்திற்கு கன்னடத்தில்‌ 'பாவபிரகாசிகை' என்னும்‌ 
உரையை, ஸ்ரீபத்பனாப தாசர்‌ எழுதியுள்ளார்‌. மிகச்சிறந்த உரை 
களில்‌ ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த உரையின்‌ மொழி 
பெயர்ப்பினை, தினம்‌ ஒரு பத்யம்‌ என்ற முறையில்‌ ஒரு 
இணைய தளத்தில்‌ வெளியிட்டு வருகிறோம்‌. விவரங்கள்‌ இந்த 
இதழின்‌ உள்ளே. 


ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து 


“ஜகன்னாத கேசவ்‌ சத்ய நாராயணன்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 3 





ஹரிதாச சாகித்யம்‌ 





அங்கிதத்தின்‌ சிறப்பு 








ஹரிதாச சாகித்யத்தில்‌ அங்கிதத்திற்கெனெ ஒரு சிறப்பு 
இருக்கிறது. ஸ்ரீமத்வாசார்யர்‌ தமது த்வாதச ஸ்தோத்திரத்தில்‌, 
ஒவ்வொரு அத்தியாயத்தின்‌ இறுதியிலும்‌, 'ஆனந்ததீர்த்த' என்னும்‌ 
அங்கிதத்தை சொல்லியிருக்கிறார்‌. ஹரிதாசர்களுக்கு அங்கிதம்‌ 
கட்டாயம்‌. ஹரிதாசரின்‌ காவியங்கள்‌ அவர்களது அங்கிதங்‌ 
களினால்‌ புகழடைகிறது. 


ஹரிதாச தீக்ஷை பெற்ற ஹரிதாசர்கள்‌, எப்போதும்‌ ஹரிநாம 
ஸ்மரணை செய்தவாறே இருக்கவேண்டும்‌ என்பதால்‌, தாம்‌ 
எப்போதும்‌ நினைக்கும்‌ பகவந்தனின்‌  ரூபத்திற்கு ஒரு 
அங்கிதத்தை குருவின்‌ கருணையால்‌ பெற்றுக்‌ கொள்கின்றனர்‌. 
பல ஹரிதாசர்களின்‌ அங்கிதம்‌ விட்டல: என்று முடிகிறது. 
பண்டரிபுரத்து விட்டலன்‌, ஹரிதாச பரம்பரையின்‌ ஆதார 
தெய்வம்‌. விட்டலா என்றால்‌ விஷ்ணு. விட்‌ - ஞானத்தை, ல - 
கொடுப்பவன்‌, ட என்றால்‌ ஞானதன்யம்‌ என்று பொருள்‌. 
'ஞானத்தினால்‌ சூன்யரானவர்களை மேம்படுத்துபவன்‌ விட்டலா.. 
அனைத்து ஹரிதாசர்களும்‌, விட்டலா அல்லது வேறொரு 
பெயரை தமது அங்கிதமாக வைத்துக்‌ கொள்கின்றனர்‌. 


அங்கிதத்தின்‌ முக்கியத்துவம்‌ 





குருகளின்‌ மந்திரோபதேசம்‌ இல்லாமல்‌ பக்தியின்‌ சரியான வழி 
தெரிவதில்லை. குருவின்‌ கருணை இல்லாமல்‌ ஹரியின்‌ 
பிரசாதம்‌ கிடைப்பதில்லை என்பது பாகவத சம்பிரதாயம்‌. குரு 
விடமிருந்து மூல மந்திரோபதேசம்‌ கிடைப்பதால்‌, ஸ்ரீஹரியை 
வணங்குவதற்கான அதிகாரம்‌ கிடைக்கிறது. மந்திரம்‌ என்றால்‌ 
வெறும்‌ சொல்‌ அல்ல. அதில்‌ ஒரு ஆன்மிக சக்தி அடங்கி 
யிருக்கிறது. மந்திரத்தை உபதேசிக்கும்போது அந்த ஆன்மிக 
சக்தியை குருவானவர்‌ சிஷ்யருக்கு வழங்குகிறார்‌. இதையே 
தீக்ஷை என்கிறோம்‌. 


4-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 

ஹரிதாசர்‌ ஆகவேண்டும்‌ என்று நினைப்பவர்கள்‌, குருகள்‌ நினைத்‌ 
திருக்கும்‌ தகுதியைப்‌ பெற்று, கடினமான விரதங்களை மேற்‌ 
கொண்டு, குருகளால்‌ புகழப்பட்டு, அங்கிதத்தைப்‌ பெறுகிறார்கள்‌ 
மற்றும்‌ கிருதிகளை இயற்றுகிறார்கள்‌. 


குருகளிடமிருந்து அங்கிதம்‌ கிடைக்கவேண்டுமெனில்‌, பல்வேறு 
பிறவிகளில்‌ த்யான, ஜப, தப, புண்யராசிகள்‌ செய்திருக்க வேண்டும்‌. 
இவற்றைவிட முக்கியமாக, பரமாத்மனின்‌ கருணை இருக்க 
வேண்டும்‌. ஹரிதாச தீக்ஷையைப்‌ பெற்று, சாதனை செய்ய 
வேண்டும்‌ என்னும்‌ சிந்தனை வருவதே சுஜீவியின்‌ லட்சண 
மாகும்‌. 


ஹரிதாசர்கள்‌, நிரக்தராகி, தன்னலமற்ற மனோபாவத்துடன்‌ தம்மை 
பிம்பரூபி பரமாத்மனிடம்‌ அர்ப்பித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 'நாஹம்‌ 
கர்தா, ஹரி: கர்தா' என்னும்‌ சிந்தனையுடன்‌, அவனின்‌ தூண்டு 
தலால்‌ இயற்றப்பட்ட கீர்த்தனைகளை அவனுக்கே சமர்ப்பணம்‌ 
செய்கிறார்கள்‌. கீர்த்தனையுடன்‌, பகவந்தனின்‌ நாமஸ்மரணையும்‌ 
ஆகிறது. ஹரிதாசனானவன்‌ எப்போதும்‌ ஹரிசங்கீர்த்தனை 
செய்தவாறே இருக்க வேண்டும்‌ ஆகையால்‌ அங்கிதத்தை 
குருவிடமிருந்து பெற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. 

அங்கிதத்தின்‌ பயன்கள்‌ பல உண்டு. நூற்றுக்கணக்கான 
ஆண்டுகள்‌ ஆனபிறகும்‌ கிடைக்கும்‌ தேவர நாமாக்கள்‌, உகாபோக, 


சுளாதி, முண்டிகெ ஆகியவற்றை இயற்றியவர்‌ யார்‌ என்று 
அங்கிதத்தின்‌ மூலமாக சுலபமாக தெரிந்து கொள்ளலாம்‌. 


அங்கித பதத்தின்‌ பொருள்‌: 





1. பகவந்தனுக்கு பல பெயர்கள்‌ உண்டு. அவற்றில்‌ ஒரு பெயரை 
பிம்பன்‌ என்று சிந்தித்து உபாசனை செய்வதே அங்கிதம்‌. 

2. பகவந்தனின்‌ நாமஸ்மரணைக்கான வழியே அங்கித உபதேசம்‌. 
3. சாதனைக்காக குருவானவர்‌ உபதேசம்‌ செய்யும்‌ நாமமே தாச 
தீக்ஷை. அதுவே அங்கிதம்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 5 
4. சிஷ்யன்‌, குருவிடம்‌ பிரார்த்தனை செய்து, குரு பகவந்தனிடம்‌ 
பிரார்த்தனை செய்து, கருணை காட்டும்‌ நாமமே அங்கிதம்‌. 
5. சிஷ்யன்‌ மற்றும்‌ குருவிடம்‌ இருக்கும்‌ பிம்பரூபி பரமாத்மனின்‌ 
ஐக்யம்‌, இதைக்‌ குறிக்கும்‌ நாமமே அங்கிதம்‌. 
6. ஜீவர்களின்‌ அந்தரங்கத்தில்‌ இருக்கும்‌ பிம்பனின்‌ நாமத்தை 
குறிப்பதே அங்கிதம்‌. 


அங்கிதத்தைக்‌ கொடுப்பவர்‌ குரு. அவரை ஸ்வரூபோத்தாரகர்‌ 
என்கிறார்கள்‌. குருகள்‌, சிஷ்யனின்‌ அங்கிதத்தை துவக்கத்தில்‌ 
வைத்து, குருவின்‌ அங்கிதத்தை இறுதியில்‌ வைத்து, (பொதுவாக) 
மூன்று நுடிகள்‌ கொண்ட ஒரு கிருதியை இயற்றுகிறார்‌. அதை 
US நாமா என்கிறார்கள்‌. இந்த அங்கித நாமம்‌ சாதனைக்கான 
முதல்‌ படியாகும்‌. 


அங்கிதம்‌ பெறும்‌ வழிமுறைகள்‌ 





அங்கிதத்தைப்‌ பெறுவதில்‌ நான்கு வழிகள்‌ உள்ளன. 1. கனவில்‌ 
பெறுவது. 2. பகவந்தனிடமிருந்து பெறுவது. 3. குருவிடமிருந்து 
பெறுவது. 4. சொந்தமாக வைத்துக்‌ கொள்வது. 


சொந்தமாக வைத்துக்‌ கொள்ளும்‌ அங்கிதம்‌. 





இதில்‌ இரு விதங்கள்‌. தன்‌ பெயரையே அங்கிதமாக வைத்துக்‌ 
கொண்டு கிருதிகளை இயற்றுவதோ அல்லது, குலதெய்வம்‌, 
இஷ்டதெய்வம்‌, ஆராத்ய தெய்வம்‌ இவற்றில்‌ ஒருவரின்‌ பெயரை 
வைத்துக்கொண்டு கிருதிகளை இயற்றுவதோ செய்யலாம்‌. 


ஸ்ரீநரஹரி தீர்த்தர்‌ - நரஹரி 

ஸ்ரீ்ரீபாதராஜர்‌ - ரங்கவிட்டல 

ஸ்ரீவியாசராஜர்‌ - கிருஷ்ண 

ஸ்ரீவாதிராஜர்‌ - ஹயவதன 

ஸ்ரீவிஜயீந்திர தீர்த்தர்‌ - விஜயீந்திர ராமா 
ஸ்ரீராகவேந்திர ஸ்வாமிகள்‌ - தீர வேணுகோபால 
ஸ்ரீவிஸ்வேந்திர தீர்த்தர்‌ - ராஜேஷ ஹயமுக 
ஸ்ரீப்ரத்யும்ன தீர்த்தர்‌ (சாகரகட்டெ) - நரஹரி 
ஸ்ரீவித்யாரத்னாகர தீர்த்தர்‌ - நாமகிரீஷ 


6-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 
ஸ்ரீரீனிவாச தீர்த்தர்‌ (குந்தாபுர வியாசராஜ மடம்‌) - குருகிருஷ்ண 


பகவந்தனிடமிருந்தே கிடைத்த அங்கிதம்‌ 





பண்டரிபுரத்து சந்திரபாகா நதியில்‌ குளிக்கும்போது ஸ்ரீனிவாசா 
சார்யருக்கு, பாண்டு ரங்க விட்டலனின்‌ கிருபையினால்‌ 
ஜகன்னாத: என்னும்‌ அங்கிதம்‌ கிடைத்தது என்று தெரிகிறது. 
அதையே தனது அங்கிதமாக வைத்துக்கொண்ட ஸ்ரீனிவாசா 
சார்யர்‌, அன்றிலிருந்து ஜகன்னாதவிட்டலனின்‌ தாசன்‌ ஆனார்‌. 


கனவில்‌ கிடைத்த அங்கிதம்‌: 





தைஜஸரூபி பகவந்தனின்‌ அருளால்‌ கனவில்‌ கிடைத்த 
அங்கிதம்‌. 


1. ்ரீனிவாச ரூபத்தினால்‌ வெங்கடப்பாவிற்கு “ப்ரசன்ன வெங்கட: 
என்னும்‌ அங்கிதம்‌ கிடைத்தது. 
2. பிராணதேவரால்‌ வ்யாசதத்வக்ஞருக்கு “வாசுதேவ விட்டலா' 
என்னும்‌ அங்கிதம்‌ கிடைத்தது. 
3. காசியில்‌ புரந்தரதாசரின்‌ ரூபத்தில்‌ தாசப்பனுக்கு “விஜய 
விட்டலா' என்னும்‌ அங்கிதம்‌ கிடைத்தது. 
4. மொதலகல்லு சேஷதாசருக்கு விஜயதாசரின்‌ ரூபத்தில்‌ “குரு 
விஜயவிட்டலா' என்னும்‌ அங்கிதம்‌ கிடைத்தது. 
5. கிரியம்மாவிற்கு கனவில்‌ ரங்கனாதனின்‌ மூலமாக (ஹெளவன 
கட்டெ ரங்கா' என்னும்‌ அங்கிதம்‌ கிடைத்தது. 
6. நாரதர்‌ மூலமாக கமலாக்ஷிக்கு பீமேஷ கிருஷ்ண என்னும்‌ 
அங்கிதம்‌ கிடைத்தது. 
7. ஹுச்சாசார்யருக்கு கனவில்‌ நாரதர்‌ மூலமாக AHATA 
விட்டலா' என்னும்‌ அங்கிதம்‌ கிடைத்தது. 

** கன்னட மூலம்‌ : திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 








இந்த இதழைப்‌ பற்றி தங்களின்‌ பிற வாட்சப்‌, மின்னஞ்சல்‌ 
க்ரூப்களில்‌ சொல்லி, மேலும்‌ பல ஹரிபக்தர்கள்‌ இந்த 
பயனுள்ள தகவல்களைப்‌ பெறுவதற்கு உதவவும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 7 





ஸ்லோகம்‌ ஸ்ரீவிஸ்வேஸ தீர்த்தர்‌ 





சரம ஸ்லோகங்கள்‌ 





ஸ்ரீவிஸ்வேஸ தீர்த்தரைக்‌ குறித்து இயற்றப்பட்டுள்ள சரம 
ஸ்லோகங்கள்‌: 


விஸ்வவந்தித பாதா£ப்ஜம்‌ விஸ்வ சம்ஸ்துத சத்‌:கு௫ண | 
நமஸ்தே விஸ்வவித்‌யாய விஸ்வதீன ஸுவ்ருந்தவே || 
ஸ்ரீவித்யாதீச தீர்த்தர்‌ இயற்றியது) 


விஸ்வபோசத சுதா£விஸ்வா வித்யாமான்ய குசருப்ரியம்‌ | 
விஸ்வவந்தி3த பாதா£ப்‌£ஜம்‌ வந்தே: விஸ்வேஸு யோகினம்‌ || 


தப:ஸ்வாத்‌*யாய சுஸ்ரூஷா கிருஷ்ண பூஜாரதம்‌ முனிம்‌ | 
விஸ்வேஷமிஷ்டத?₹ம்‌ வந்தே: பரிவ்ராட்‌ சக்ரவர்த்தினம்‌ || 
ஸ்ரீவிஸ்வபிரசன்ன தீர்த்தர்‌ இயற்றியது) 


வித்யாமான்ய ராஜசிஷ்யம்‌ ராஷ்ட்ரமான்ய யதீஷ்வரம்‌ | 
ப்ரபஞ்சமானித1ம்‌ வந்தே? விஸ்வேஸ குருஷேக?ரம்‌ || 
்ரீவித்யேஷ தீர்த்தர்‌ இயற்றியது) 


சாஸ்த்ரே தே:ஷே ச சஞ்சார: யஸ்யா சாமான்ய பூ*“ஷணம்‌ | 
தம்‌ தீீனஜன சுஸ்ரூஷம்‌ நெளமி விஸ்வேஸ்‌ FSSD || 
ஸ்ரீவித்யா பிரசன்ன தீர்த்தர்‌ இயற்றியது) 


ப்ரக்ஞா பவித்ரித ஸ்வாந்தான்‌ லோககல்யாண தீ5க்ஷிதான்‌ | 

வாத்ஸல்ய ப்ரதிரூபான்‌ தான்‌ விஸ்வேஸான்‌ நெளமி 

மத்கு*ரூன்‌ || 

ஸ்ரீவித்யாஸ்ரீஷ தீர்த்தர்‌ இயற்றியது) 

சுதா*்‌ ஸ்வாதே?ன தருணம்‌ விஸ்வேஸம்‌ க்ருஷ்ணபூஜகம்‌| 

விஸ்வஸ்ய வல்லபம்‌ விஸ்வவல்லபோ! நெளமி மே ப்ரியம்‌ || 

்ரீவிஸ்வவல்லப தீர்த்தர்‌ இயற்றியது) 
**(இணையத்திலிருந்து தொகுக்கப்பட்டவை. 





8-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 





ஹரிதாசர்களின்‌ வாழ்க்கை வரலாறு 





ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 





குருகோவிந்த விட்டல தாசர்‌ ஒரு முறை தொட்டபள்ளாபுர்‌ 
என்கிற ஊருக்குச்‌ சென்றார்‌. அவருடைய குருவாகிய ஸ்ரீமுத்து 
மோகன தாசரின்‌ இல்லத்துக்கு சென்று பரமகுருவை ஸ்மரித்தார்‌. 
அப்போது அங்கு தாசருக்கு அவர்‌ பரமகுரு பயன்படுத்திய தம்பூரா 
கிடைத்தது. பரமகுருவின்‌ அருள்‌ தனக்குக்‌ கிடைத்த மாதிரி தாசர்‌ 
இதை பாவித்தார்‌. பின்பு பக்திப்‌ பரவசத்தினால்‌ முத்து மோகன 
தாசரே, நிம்ம ஸுத்த பாதவ நம்பிதே, தித்தி என்னய நாத்திய 
வித்யெய புத்தி நிலிஸிரி ஹரியலி' என்று பரமகுரு முத்து 
மோகனதாசரின்‌ மேல்‌ ஒரு பாடல்‌ இயற்றினார்‌. 


1949ம்‌ ஆண்டு தாசர்‌, பப்ளிக்‌ ஒர்க்ஸ்‌ டிபார்ட்மெண்டிலிருந்து 
ஓய்வு பெற்றார்‌. இப்போழுது முழுமூச்சுடன்‌ தாசமார்க்கத்தில்‌ 
செல்ல அவகாசம்‌ கிடைத்தது. நிஜமான ஹரிதாசர்‌ வாழ்வை 
நடத்தினார்‌. 


குருகோவிந்த தாசரின்‌ மாத்ரு பக்தி அபாரமானது. உவமை 
யற்றது. அவர்‌ வாழ்வில்‌ கற்ற முதல்‌ மந்திரமான மாத்ரு 
தேவோ பவ' என்கிற மந்திரத்தை கடைசி வரையிலும்‌ கடை 
பிடித்தார்‌. தாயைவிட உயர்ந்த தெய்வமில்லை: என்கிற 
தத்துவத்தின்படி நடந்துகொண்டார்‌ தாசர்‌. தம்‌ சிறிய வயதில்‌ 
தாம்‌ பட்ட கஷ்டங்களை நினைத்து வருந்தினார்‌. அப்பொழுது 
தம்மை வளர்ந்து ஆளாக்கிய தாயின்‌ அன்பினை நினைத்து 
உருகினார்‌. தாயின்மீது உள்ள அன்பினால்‌ தாயின்மேல்‌ பல 
பதங்களைப்‌ பாடினார்‌. மாத்ரு பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்தார்‌ 
தாசர்‌. 


1950ம்‌ ஆண்டு தாசரின்‌ தாய்‌ லட்சுமிபாயின்‌ உடல்‌ நலம்‌ 
குன்றியது. வைத்தியர்கள்‌ வந்து பரிட்சை செய்து தாயின்‌ கடைசி 
காலம்‌ நெருங்கிவிட்டது என்றார்கள்‌. தாயார்‌ கடைசிக்‌ காலத்தில்‌ 





ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 9 
சத்கதியடைய வேண்டும்‌ என்னும்‌ நோக்கத்துடன்‌ தம்‌ விட்டில்‌ 
பாகவத சப்தாஹம்‌: பிரவசனத்தி ஏற்பாடு செய்தார்‌. விக்ருதி 
ஆண்டு ஜ்யேஷ்ட மாதம்‌ பகுள த்ருதியா அன்று தாசரின்‌ தாய்‌ 
லட்சுமிபாய்‌ ஸ்ரீஹரியின்‌ திருவடிகளை அடைந்தார்‌. 


தாயின்‌ மறைவுக்குப்‌ பிறகு தாசர்‌ லெளகீக வாழ்வில்‌ பற்றை 
அதிகமாக விட்டுவிட்டார்‌. ஆன்மீகப்‌ பயணத்தை தொடர்ந்தார்‌. 
எப்பொழுதும்‌ தர்ம காரியங்களில்‌ மனதை செலுத்தினார்‌. தீர்த்த 
யாத்திரை செய்து பல மூர்த்திகளை தரிசித்தார்‌. தாம்‌ செய்த 
நல்ல காரியங்களின்‌ பலனை தன்‌ தாயின்‌ நினைவாக, 
அவருக்கே அர்ப்பணித்தார்‌. 


ஒரு முறை தம்‌ தாயின்‌ காரியதை கடிகாசல க்ஷேத்திரத்தில்‌ 
(சோளிங்கர்‌) செய்ய வேண்டும்‌ என்று நினைத்து, தம்‌ தாச பந்து 
களுடன்‌ கடிகாசலம்‌ சென்றார்‌. ஸ்ரீதந்தெ வெங்கட விட்டலதாசர்‌ 
போன்றவர்கள்‌, அவர்கூட சென்றனர்‌. தம்‌ தாயின்‌ காரியத்தை 
கடிகாசலம்‌ பிராண தேவரின்‌ சன்னிதியில்‌ நடத்தத்‌ 
தீர்மானித்தார்‌. பிராணதேவர்‌ மலையின்‌ எதிரிலுள்ள நரசிம்ம 
ஸ்வாமி மலைக்கு தாசர்‌ தம்‌ சிஷ்யர்களுடன்‌ தாசவேடம்‌ 
அணிந்து பக்திப்‌ பரவசமாக பாடிக்கொண்டும்‌, ஆடிக்கொண்டும்‌ 
மலையேறிச்‌ சென்றார்‌. கண்கொள்ளாக்‌ காட்சியாக அமைந்தது 
அது. மலையின்‌ மேல்‌ சென்ற பிறகுதான்‌ ஸ்ரீ நரசிம்ம 
ஸ்வாமியின்‌ சன்னிதி இன்னும்‌ திறக்கப்படவில்லை என்று 
அவர்களுக்கு தெரிந்தது. முக்கிய கதவில்‌ பெரிய பூட்டு 
தொங்கியது. அர்ச்சகர்கள்‌ வந்து கதவைத்‌ திறக்கும்வரை பஜனை 
செய்யலாம்‌ என்று தீர்மானித்து, பக்தி பூர்வமாக பஜனை செய்யத்‌ 
தொடங்கினர்‌. விசேஷமாக நரசிம்ம சுளாதி ஆகியவற்றைப்‌ 
பாடினார்கள்‌. குருகோவிந்த விட்டலதாசரோ மெய்மறந்து, 
தியானத்தில்‌ இருந்தவாறு பாடினார்‌. 


கோயில்‌ அர்ச்சகர்‌ வந்து கோயில்‌ கதவைத்‌ திறக்க, அங்கு பூட்டு 
திறந்தே இருந்தது. அர்ச்சகர்‌ பயந்தார்‌. தாசர்களைக்‌ கேட்டார்‌. 
தாசர்களோ தங்களுக்கு எதுவும்‌ தெரியாது என்றனர்‌. பக்த கனக 
தாசர்‌, புரந்தரதாசர்‌ ஆகியோருக்கு இறைவன்‌ கதவைத்‌ திறந்து 
தரிசனம்‌ கொடுத்ததைப்‌ போல, குருகோவிந்த விட்டல 


10-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 

தாசருக்கும்‌ இறைவன்‌ கதவைத்‌ திறந்து தரிசனம்‌ 
கொடுத்திருக்கிறான்‌ என்று பக்தர்கள்‌ கூறினார்கள்‌. அர்ச்சகர்கள்‌ 
அதனை ஆமோதித்து தாசருக்கு திவ்ய தரிசனம்‌ செய்வித்தார்கள்‌. 
பின்பு, தாசர்‌ கடிகாசலத்தில்‌ தாயின்‌ காரியங்களை விமரிசையாக 
செய்துவிட்டு ஊர்‌ திரும்பினார்‌. 


இவ்வாறு தீர்த்த யாத்திரை பல புரிந்த தாசருக்கு, 1952ம்‌ ஆண்டு 
தன்‌ மனைவியுடன்‌, 'ஹரிதாச வேடத்திலேயே பதரி யாத்திரை 
செய்யவேண்டுமென்று ஆசை வந்தது. ஒரு பத்ததிப்‌ பிரகாரம்‌ 
திட்டவட்டமாக யாத்திரை செய்ய திட்டங்களை தீர்மானித்தார்‌. 
பாரதத்தின்‌ வரைபடத்தை வைத்துக்கொண்டு எல்லா க்ஷேத்திரங்‌ 
களையும்‌ சேர்த்து யாத்திரை செய்வதற்கு திட்டமிட்டார்‌. ஒரு 
ஜந்து மாத கால பயணத்திற்கு வேண்டிய யோசனைகளை 
மிகவும்‌ முன்‌ எச்சரிக்கையுடனும்‌ தீர்க்க ஆலோசனைகளுடனும்‌ 
தாசர்‌ கைகொண்டார்‌. வேண்டிய சாமான்களை சேகரித்து 
அவற்றை இரு துணிமூட்டைகளில்‌ கட்டிக்கொண்டு தாச 
தம்பதிகள்‌ புறப்படத்‌ தயார்‌ ஆனார்கள்‌. 


முதலில்‌ மைதரிலிருந்து, ஸ்ரீரங்கப்‌ பட்டணத்திற்குச்‌ சென்று 
ஸ்ரீரங்கநாதனின்‌ தரிசனம்‌ செய்தார்‌ தாசர்‌. பின்பு தம்‌ 
நண்பர்களுடன்‌ ஹரிதாசர்களுடன்‌ பஜனை செய்தவாறு தம்‌ 
குருநாதரான SHAS முத்துமோகன தாசரின்‌ ஊரான தேவராயன 
துர்காவிற்கு பயணம்‌ செய்தார்‌. அங்கு குருவின்‌ ஆராதனை 
விமரிசையுடன்‌ நடந்தது. அங்கு நரசிம்ம தீர்த்தத்தில்‌ ஸ்னானம்‌ 
செய்தார்‌. மற்றும்‌ ஸ்ரீயோகா மற்றும்‌ ஸ்ரீபோகா நரசிம்ம 
மூர்த்திகளை தரிசனம்‌ செய்தார்‌. 


பின்‌ அங்கிருந்து கிளம்பிய தாசர்‌ வரிசையாக ஹரிஹர 
க்ஷேத்திரம்‌, ஹம்பி, நவபிருந்தாவனம்‌, கதக்‌, கொல்லாபுரம்‌, 
பண்டரிபுரம்‌, புனா, பம்பாய்‌, நாசிக்‌, திரியம்பகம்‌, கோதாவரி மூல 
ஸ்நானம்‌, புஸாவல்‌, தபதி நதி, உஜ்ஜயினி, போபால்‌, நர்மதா, 
இடார்ஸி, மணிபுர, சித்ரகூட என பல க்ஷேத்திரங்களை தரிசித்து 
பதரிக்கு சென்று சேர்ந்தார்‌. அங்கு பதரி நாராயண மூர்த்தியைக்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 11 
கண்டு பரவசம்‌ அடைந்தார்‌. தன்னிலை மறந்தார்‌. தாசர்‌ ஐந்து 
நாட்கள்‌ பதரியிலேயே இருந்து பஜைகள்‌, தேவதார்ச்சனை, பித்ரு 
சிரார்த்தங்கள்‌ ஆகியவற்றை செய்தார்‌. 


பின்‌ அங்கிருந்து புறப்பட்டு வழியில்‌ மேலும்‌ பல 
க்ஷேத்திரங்களை தரிசித்து, தென்னிந்தியாவிற்கு வந்து அங்கு 
திருப்பதி, காஞ்சி, திருக்கோயிலூர்‌, ஸ்ரீமுஷ்ணம்‌, ஸ்ரீரங்கம்‌ 
போன்ற க்ஷேத்திரங்களில்‌ அந்தந்த மூர்த்திகளை தரிசித்து தாச 
தம்பதிகள்‌ மைசூருக்கு திரும்பினர்‌. இவ்வாறு யாத்திரை முடிக்க 
ஐந்து மாதங்கள்‌ ஆயின. எட்டாயிரம்‌ மைல்‌ தூரம்‌, ரெயில்‌, பஸ்‌, 
கால்நடை பயணங்கள்‌ நடந்தன. மறுபடி 1961ம்‌ ஆண்டு தாசர்‌ 
இரண்டாவது பதரி யாத்திரையை செய்தார்‌. யாத்திரைகளின்‌ 
புண்ணிய பலன்களை தம்‌ தாய்க்கு அர்ப்பணித்தார்‌ தாசர்‌. 


பல தீர்த்த க்ஷேத்திர தரிசனங்கள்‌ ஆனபிறகு தாசர்‌ அனேக 
கிரந்தங்களை இயற்றினார்‌. பல பதங்களைப்‌ புனைந்தார்‌. ஹரி 
தாச சாகித்யத்திற்கு அபரிமிதமான சேவை சாதித்தார்‌. ஹரிதாச 
வாழ்வை நடத்தினார்‌. அபரோக்ஷ ஞானியானார்‌. பரமாத்மாவின்‌ 
பிம்பமூர்த்தியைப்‌ பார்த்து புளகாங்கிதம்‌ அடைந்தார்‌. உத்தம 
ஜீவரானார்‌. 


ஒரு முறை தாசருக்கு கனவில்‌ ஹயக்ரீவ ஸ்வாமி தம்‌ 
வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. அதற்கேற்ப, 
ஸ்ரீஜன்னாததாசர்‌ ஆராதித்த ஹயக்ரீவ தேவரின்‌ விக்ரகமானது, 
மானமதுரெ ஸ்ரீபாண்டுரங்க தாசர்‌ என்பவரிடம்‌ இருந்தது. அதனை 
அவர்‌ நமது தாசருக்குக்‌ கொடுத்து, ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்‌ என்றார்‌. 


பாண்டுரங்க விட்டலனுக்கு நிரந்தரமான சேவை செய்யவேண்டும்‌ 
என்று நினைத்த தாசர்‌, மைசூரில்‌ உள்ள தமது இல்லத்தையே 
கோவிலாக்கத்‌ தீர்மானித்தார்‌. அதற்கான வேலைகளையும்‌ 
துவக்கினார்‌. 

“ திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


12-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 





மனப்பாடப்பகுதி 








உணவுப்‌ பொருட்களில்‌ ஸ்ரீஹரி ரூபங்கள்‌ 















































உணவு வகைகள்‌ அபிமானி இவற்றில்‌ உள்ள 
தேவதைகள்‌ ஸ்ரீஹரியின்‌ ரூபம்‌ 

புளிப்பு இல்லாதவை | ருத்ரர்‌ சங்கர்ஷண 

இனிப்பு வகைகள்‌ இந்திரன்‌ வாசுதேவ 

கோசம்பரி, சட்னி குருபிரகஸ்பதி பிரத்யும்ன 

முதலியன 

கசப்பான யமதர்மன்‌ அனிருத்த 

பதார்த்தங்கள்‌ 

கடுகு, பெருங்காயம்‌, | மன்மதன்‌ புருஷோத்தம 

ஏலக்காய்‌, பச்சை 

கற்பூரம்‌ 

தேன்‌, பால்‌, பானகம்‌, | புதன்‌ அதோக்ஷஜ 

நெய்‌ ' எண்ணெய்‌ 

பட்சணங்கள்‌ 

பூசணி, எள்‌, உளுந்து | தக்ஷபிரஜாபதி நாரசிம்ம 

கலந்த அப்பளம்‌, 

வடாம்‌ போன்றவை 

உளுத்தம்‌ பருப்பில்‌ ஸ்வயம்புவமனு அச்யுத 

செய்யப்பட்டவை 

உப்பு நிர்ருதி ஜனார்த்தன 

பழரசம்‌ பிராணன்‌ உபேந்திர 

வெற்றிலை பாகீரதி ஸ்ரீஹரி 

குடிநீர்‌, சுத்தோதகம்‌ | புதன்‌ கிருஷ்ண 

உணவினை புஷ்கரன்‌ ஹம்ஸ நாமகன்‌ 

புனிதமாக்க 











* ஆதாரம்‌ - ஹரிகதாம்ருதசாரம்‌ 





ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 13 














ஹரிதாசர்களின்‌ சிந்தனை முத்துக்கள்‌ 
ஸ்ரீமத்வ நவமி 


உலகத்தில்‌ மக்களுக்கு உண்மையான ஞானத்தைக்‌ கொடுக்க 
வென்றே அவதரித்து வந்தவர்‌, ஸ்ரீமதாசார்யர்ஜீவோத்தமரான 
வாயுதேவரின்‌ மூன்றாவது அவதாரமாக, ஸ்ரீஹரியின்‌ ஆணைக்‌ 
கேற்ப அவதரித்து வந்தவர்‌ . 


ஸ்ரீவியாசராஜரின்‌ வாக்கு இது: 
தாரணி மண்ட'லதொஎஃளகெ* பூமி சுரக$ணகெ சாஸ்த்ராம்ருதவ 
எரெது* ஸ்ரீகிருஷ்ணன இருவ Cam வரபத£ரியொளு நிந்த தீ£ர ॥ 


மத்வரின்‌ ஸ்வரூபத்தை, ஸ்ரீவாதிராஜர்‌ சொல்வது இவ்வாறு: 
மருதம்ஷ மத்வமுனிரன்ன நினகெ” 
சரிகா'ணே gs As MAS சர்வரொளு பூர்ண || 


ஹனுமப்‌'ம மத்‌“வமுனிராய 
குணராம ஹரிபாத” சேவெயொளகசதி“க ப்ரேம || 


ஈதனெ காணிரோ மத்வமுனி என்னும்‌ உகாபோகத்தில்‌ ராஜர்‌, 
மத்வரின்‌ காருண்யத்தைப்‌ பற்றி சொல்வது இப்படி: 

சகல ஆகமகளெம்பூ NOTA ALTA 

யுகுதியிந்த£ூலி WIN 

அகளங்க ஸ்ரீஹரியெம்ப ரத்னவ கண்டு” 

முகுட AIr G லோகதி மெரெதாத ॥ - ஸ்ரீவாதிராஜர்‌ 


மத்வ மதத்தைப்‌ பின்பற்றுபவர்களான ஹரிதாசர்கள்‌, ஸ்ரீஸ்ரீபாத 
ராஜரிலிருந்து துவங்கி, பற்பல பத, பாடல்களினால்‌, ஸ்ரீமன்‌ 
மத்வாசார்யரைப்‌ போற்றி, புகழ்ந்து பாடியிருக்கும்‌ பரம்பரை 
இருக்கிறதுஇதற்கு .மத்வரை பாடிப்‌ புகழாத தாசர்‌ இல்லை . 
.முக்கிய காரணம்‌ ஸ்ரீபாதராஜர்‌ 


ஜயஜய ஜக*த்ராண DE MET MAS சுத்ராண 
அகி“லகு“ண சத்தா£ம மத்‌“வ நாம || 


14-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 


ஆஸ்விஜ சுத்த தசமி அன்று அவதரித்த (விஜயதசமி) 
சர்வக்ஞாசார்யர்‌, மாக சுத்த நவமியன்று நம்‌ கண்களிலிருந்து 
மறைந்து, ஸ்ரீவேதவியாசரின்‌ சேவையில்‌ இருக்கிறார்தம்‌ சர்வ . 
மூல கிரந்தங்களில்‌ மற்றும்‌ சஜ்ஜனர்களின்‌ இதயமண்டபத்தில்‌ - 
எப்போதும்‌ நிலைத்திருந்து, முக்திக்கு வழியான தத்வ 
வாதங்களை பரப்பி வருகிறார்‌இவரின்‌ வாதங்களின்‌ சாரத்தை 
.இப்படியாக வர்ணிக்கிறார்‌ ஸ்ரீ்ரீபாதராஜர்‌ 


சர்வேஷ ஹரி விஷ்வவெல்ல தா புசியெம்ப 
துர்வாதிகள மதவ நெரெ கண்டிஸி || 
சர்வேஷ ஹரி விஷ்வ சத்யவெந்தருஹித 
சர்வாதி கீர்வாண சந்ததியலி ॥ 


மததொளு ஒள்ளே மதவு மத்வமதவு' என்ற புரந்தரதாசர்‌, 'ஹரிய 
மதவே ஹனுமன மதவு என்று கூறினார்‌:மேலும்‌ . 


மத்வராயர நெனெது3 ஷுத்த4ராகி3ரோ 
ஹொத்தி வைஷ்ணவ மதத பச4வாப்தி தாகடிரோ ॥ என்று 
போதித்தார்‌ . 


இதிர்யாரோ குருவெ சமர்யாரோ | 
வேதசாஸ்திரகளிந்த மாயிகள கண்டி3ஸி 

சாதிஸி ஹரிய சர்வோத்தமனெந்தெந்து 
மோதபரிதராத திவ்யசாஸ்த்ரவ மாடித 

மோததீர்த்த புரந்தரவிட்டலன தாச ॥ - ஸ்ரீபுரந்தரதாசர்‌ 


கலியுகதலி துரீயாஷ்ரமவனெ தரிஸி 

கலுஷத மாயிகளனெ சோலிஸி 

கிலவாத மத்வமதவனு பலிதெசனிஸி காகி 

நெலெ ஆதிகேசவனெ பரதெய்வனெந்தவன | - ஸ்ர்கனகதாசர்‌ 


விஜயதாசர்‌ நிர்ணயித்து சொன்ன வார்த்தை இப்படி: 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 15 


மத்வராயர கருண படெயதவ 
தரெயொளகெ இத்தரேனு இல்லதித்தரேனு ॥ 


மத்வமதவே மதவு சகல ஸ்ருதி சம்மதவு 

மத்வராயர த்யான அம்ருதபான 

மத்வராயர கதெயு கேளலது துரிதஹத 

மத்வராயர பகுதி மாடே முகுதி 

மத்வராயர ஸ்தோத்ர மாடிதவ சத்பாத்ர 

மத்வராயர பஜனெ துஷ்கர்மத்யஜனெ 

மத்வராயர பண்ட ஜகக்கெ நண்ட 

மத்வேஷனா கருண படெதவனெ ஷரணா || - ஸ்ரீ விஜயதாசர்‌ 


ஆசார்ய மத்வரிடம்‌ இதை வேண்டுங்கள்‌ என்றார்‌ 
ஸ்ர்கோபாலதாசர்‌. 


சதத சன்மார்கத பதவனு தோரிஸி | 
கதியாகு தஷப்ரமதி முனிராய ॥ 
கன்னடத்தில்‌: திரு.ஏ.பி.ஷாமாச்சார்‌, பெங்களூரு 





ஆராதனை ஹரிதாசர்களின்‌ புண்ணிய தினங்கள்‌ 





மாக & பால்குண மாதங்களில்‌ 








மாக அமாவாசை - ஸ்ரீகுருபிராணேச தாசர்‌ 
பால்குண பகுள த்ருதியை - ஸ்ரீவாதிராஜர்‌ (சோதே) 
பால்குண UGM சதுர்த்தி - ஸ்ரீவியாசராஜர்‌ ௬வபிருந்தாவனம்‌) 


16- ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 





கேசவ நாமா 





கிருஷ்ணா முராரி - ஸ்ரீவாதிராஜர்‌ 








பாரிஜாதத* ஹூவ நாரிகெ: இத்த'னெ 
விதானவர கெ”லிதீனெ 

வீரதா*னவர கெ£லிதரனெ நரஹரி 
புருஷோத்தம நம்ம மனெதெய்வ ॥17॥ 


அசுரர்களைக்‌ கொன்று, பாரிஜாத பூவை தன்‌ மனைவிக்கு 


(ருக்மிணி) கொண்டு வந்த நரஹரி புருஷோத்தமனே நம்‌ குல 
தெய்வம்‌. 


அக்ஷய பதவிப பக்ஷிவாஹன ஸ்வாமி 
கு'க்ஷியொளீரேளு புவனவ 
கு'க்ஷியொளீரேளு புவனவனாளித நரஹரி அ 
தோக்ஷஜ நம்ம மனெதெய்வ ॥18| 


14 உலகங்களையும்‌ ஆளும்‌, கருடவாகனான நரஹரி, அக்ஷய 
பதவியைக்‌ கொடுக்கும்‌ அதோக்ஷஜனே நம்‌ குலதெய்வம்‌. 


நரகாசுரன கொந்து ஹிரண்யன மர்த்தி“ஸி 
5 BM ப£கெ£து வனமாலெ ஹாகி' 
5 BM ப£கெ3து வனமாலெ ஹாகி'த ஹரி 
நரசிம்மனே நம்ம குலதெய்வ ॥19| 


நரகாசுரன்‌ மற்றும்‌ ஹிரண்யகசிபுவைக்‌ கொன்று, அவன்‌ குடலை 
உருவி மாலையாக அணிந்த நரசிம்ம நரஹரியே நம்‌ குல 
தெய்வம்‌. 


அச்யுதானந்தனே சச்சிதானந்தனெ 
மச்சாவதாரதி OH Asa 
மச்சாவதாரதி நலிதனெ நரஹரி 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 17 
அச்யுத நம்ம மனெதெய்வ ॥20॥ 


மத்ஸ்யாவதாரம்‌ எடுத்த, அழிவில்லாதவனான, சச்சிதானந்த 
ரூபியான, நரஹரி அச்யுதனே நம்‌ குலதெய்வம்‌. 


ஜானகி ரமணனெ தானவாந்த'க'னெ 
தீீனரக்ஷக'னெ ஸலஹய்ய 

தீனரக்ஷக'னெ ஸலஹய்ய நரஹரி 
ஜனார்த்தன நம்ம மனெதெய்வ ॥21॥ 


அசுரர்களைக்‌ கொல்பவன்‌, பக்தர்களை ரக்ஷிப்பவன்‌, ஜானகி 
ரமணனான ஸ்ரீராமன்‌ - அவனே நரஹரி ஜனார்த்தனனான நம்‌ 
குலதெய்வம்‌. 


அபரிமித மஹிமனெ விபரீத சரிதனெ 
கு“பித' வேஷகள தாளிதசனெ 

கு“பித' வேஷகள தாளித” நரஹரி 
உபேந்த்ர நம்ம மனெதெய்வ ॥22| 


பற்பல ரகசிய அவதாரங்களின்‌ மூலம்‌, அபரிமித மகிமைகளை 


காட்டிய, அற்புத சரித்திரத்தைக்‌ கொண்ட நரஹரி உபேந்திரனே 
நம்‌ குலதெய்வம்‌. 


ஹரன ப்ஸ்மாசுரனு DIM பென்னத்த'லு 
த'ருணி ரூபவனு தாளிதசனெ 

த'ருணி ரூபவனு தாளித* நரஹரி ஸ்ரீ 
ஹரியெ நம்ம மனெதெய்வ |23] 


சிவனைக்‌ கொல்ல வந்த பஸ்மாசுரனைக்‌ கொல்வதற்காக 


மோகினி அவதாரத்தை எடுத்த நரஹரியான ஸ்ரீஹரியே நம்‌ 
குலதெய்வம்‌. 


கிருஷ்ணாவதாரதலி து“ஷ்ட'ர AS AG Asa 
வ்ருஷ்ணியர குலதிலகனெ 
வ்ருஷ்ணியர குலதிலகனெ நரஹரி ஸ்ரீ 


18- ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 
க்ருஷ்ணனே நம்ம குலதெய்வ |24॥ 


யாதவ குலத்தின்‌ தலைவன்‌, துஷ்டர்களை வென்று தர்மத்தை 
நிலைநாட்டிய ஸ்ரீகிருஷ்ண நரஹரியே நம்‌ குலதெய்வம்‌. 


இப்பத்து நால்கு நாமங்கள பாடூவெனு 
அப்ப' கேஷவன ச'ரிதெயனு 

அப்ப' கேஷவன ச'ரிதெயனு பாடலு 
ஒப்பிஸ்கொள்ளுவ ஹயவதன |25] 


அனைத்து உலகங்களுக்கும்‌ தலைவனான ஸ்ரீஹரியின்‌, கேசவாதி 
24 நாமங்களின்‌ கதையை பாடுவதற்கு பிம்பரூபி ஹயவதனன்‌ 
அருளட்டும்‌. 


ரங்க, நரசிங்க, வராக, ஸ்ரீனிவாச, மத்ஸ்ய, பரசுராம, ஸ்ரீராம, 
அச்யுத, அனந்த, மோகினி, கேசவாதி ரூபங்கள்‌ என 
அனைத்தையும்‌ தம்‌ குலதெய்வங்கள்‌ என்று சொல்லி, அந்த குல 
தெய்வத்தை பக்தியுடன்‌ பாடினால்‌, அதை ஹயவதனன்‌ ஏற்றுக்‌ 
கொள்வான்‌. 


நம்‌ இந்த உடலில்‌ 80,725 நரசிம்ம ரூபங்கள்‌ இருக்கிறதென்று 
ஹரிகதாம்ருதசாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அவனின்‌ 
அனந்த ரூபங்கள்‌ அனைத்தும்‌ கேசவரூபி பிம்பனான 
ஹயவதனனே ஆகும்‌. ரூபரூபங்களில்‌ ஐக்கியம்‌ உள்ள ஸ்வ 
பிம்பனான ஸ்ரீஹரியின்‌ ஸ்தோத்திரமே இதுவாகும்‌. ஸ்ரீஹரி நம்‌ 
இதயத்தில்‌ அந்தர்யாமியாக இருக்கிறான்‌ என்று திடமாக நம்ப 
வேண்டும்‌ என்பதே ஸ்ரீவாதிராஜரின்‌ விருப்பம்‌. 


* இதன்‌ தொடர்ச்சி 25ம்‌ பக்கத்தில்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 19 





ஹரிதாசர்களின்‌ புதிர்‌ கவிதைகள்‌ 





ஸ்ரீவியாசராஜரின்‌ கிருதி 





ஸ்ரீமுக்யபிராணர்‌ ஸ்துதி 


ஆரு AEA ரதி“க தா*ருணியொளகெ? 
ஸார சாஸ்திரவ நொரெத* சர்வக்ஞமுனிராய || 


ஆரொந்து* வைரிகள SAS வைஷ்ணவரிகெ 
ஆரெரடு ஊர்த்வ புண்ட்‌*ரகள hlig ens 
ஆரு மூரர மேலே மூரதி*க குமதகள 
பே:ரொரஸெ கித்தொம்மெ பி£ஸுடந்த? தீர || 


ஆரு நால்கு தத்வத:பி£மானிக'ள ஒடெய 
மாருதன மூரநெய அவதாரனெ 

ஆரைது: மேலெரடூ” அதி“கலக்ஷணவுள்ள 
மூருதியொளொப்புதிஹ யதி வரேண்ய || 


ஆராரு மேலொந்து்‌ AS கலெக்க தூக்‌“ரந்த? 
சாரவனு ரசிஸி சஜ்ஜனரிகி5த்து 

பாரமார்தி:க பேத: பஞ்சக வஸ்தா2பிஸிதெச 
தீர ஸ்ரீகிருஷ்ணன தாசசரொளு தொ:ரெயெ || 


முக்யபிராண வாயுதேவர்தான்‌ ஜீவர்களில்‌ மிகச்‌ சிறந்தவர்‌. அவர்‌ 
தான்‌ ஜீவோத்தமர்‌. பரமாத்மாவுக்கும்‌, இலக்குமிக்கும்‌ அடுத்த 
படியாக விளங்குபவர்‌. அவருக்கு ஈடுஇணை மற்றும்‌ அதிகம்‌ 
ஜீவர்கள்‌ கூட்டத்தில்‌ யாருமில்லை. அவர்‌ எல்லாம்‌ அறிந்தவர்‌. 
சர்வக்ஞர்‌. அவரே பூமியில்‌ ஹனுமந்தனாகவும்‌ பீமனாகவும்‌ 
மத்வராகவும்‌ அவதரித்தார்‌. அவர்‌ மத்வராக அவதரித்தபோது, 
சர்வமூல கிரந்தங்கள்‌ என்பதன்‌ மூலம்‌ எல்லா சாஸ்திரங்‌ 
களையும்‌ விவரித்தார்‌. இதையே ஸ்ரீவியாசராஜர்‌ பல்லவியில்‌ 
கூறியுள்ளார்‌. இப்போது சரணங்களைப்‌ பார்ப்போம்‌. 


ஆறு எண்ணை மையமாக வைத்து அதன்‌ ஒன்று, இரண்டு, 
மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு மடங்குகளை கணக்கில்‌ வைத்து 
சொற்சிலம்பம்‌ ஆடியுள்ளார்‌ ஸ்ரீவியாசராஜர்‌. 





20-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 

முதல்‌ சரணம்‌: முதல்‌ வரியில்‌, ஆரொந்து வைரிகள்‌ என்று 
மனிதனுக்கு ஆறு எதிரிகள்‌. காமம்‌, குரோதம்‌, லோபம்‌, மோஹம்‌, 
மதம்‌, மாத்ஸர்யம்‌ உள்ளனர்‌ என்கிறார்‌. இரண்டாம்‌ வரியில்‌, 
ஆரெரடு ஊர்த்வ என்று நாம்‌ தேகத்தில்‌ தரிக்கும்‌ 12 ஊர்த்வ 
புண்ட்ர நாமங்களைப்‌ பற்றி குறிப்பிடுகிறார்‌. மூன்றாம்‌ வரியில்‌, 
மத்வர்‌ தமக்கு முன்பிருந்த 21 குமதங்களை கண்டித்ததைப்‌ பற்றி 
சொல்கிறார்‌. ஆரு மூரர மேலெ மூரு -(6x3)43-21. 


இரண்டாம்‌ சரணம்‌: முதல்‌ வரியில்‌, ஆரு நால்கு தத்‌ வதபிமானி 
என்று 24 தத்‌ வங்களைப்‌ பற்றியும்‌, அவற்றின்‌ தத்‌ வாபிமானி 
தேவதைகளைப்‌ பற்றியும்‌ சொல்கிறார்‌. அவற்றின்‌ தலைவனாக 
ஸ்ரீவாயுதேவர்‌ உள்ளார்‌ என்று ஸ்ரீவியாசராஜர்‌ கூறுகிறார்‌. 
மூன்றாம்‌ வரியில்‌, ஆரைது மேலெரடு = (6)42-32. முக்ய 
பிராணருக்கு இருக்கும்‌ 32 சு-லட்சணங்களைக்‌ கூறுகிறார்‌. 


மூன்றாம்‌ சரணம்‌: முதல்‌ வரியில்‌, ஆராரு மேலொந்து - (6x6)41-37, 
ஸ்ரீமுக்யபிராணர்‌, மத்வராக அவதரித்தபோது இயற்றிய 37 சர்வ 
மூல கிரந்தங்களைப்‌ பற்றி குறிப்பிடுகிறார்‌. 

** திரு. குரோம்பேட்டை ஈ..ஸ்ரீதரன்‌. 














ஹரிகதாம்ருதசார ஸ்லோக அர்த்தங்கள்‌ 
பல்லவி நுடி 


ஸ்ரீரமணி கர கமல பூஜித 
சாருசரண சரோஜ பிரம்ம ச 
மீர வாணி பசணீந்த்‌சர வீந்த்‌?ர பஃவேந்த்‌சர முக? MMS | 
TR ப*வாண்டோசதய ஸ்திதி 
காரணனே கைவல்ய தாயக 
நாரசிம்மனே நமிபே! க:௬ுணிபுதெொமகெச மங்களவ ||1 


ஸ்ரீரமணிகரகமலபூஜித - ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ கரகமலங்களால்‌ 
பூஜிக்கப்படுபவனான 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 21 
சாரு சரண சரோஜ - தேவதைகளால்‌ போற்றப்படும்‌ 
திருவடிகளைக்‌ கொண்டவனான 
பிரம்ம சமீர ... வினுத - ஸ்ரீபிரம்மா, வாயு, சரஸ்வதி, பாரதி, சேஷ, 
கருட, இந்திர ஆகியோர்களால்‌ துதிக்கப்பட்ட 
நீரஜ ... மங்களவ - லட்சுமி தேவியால்‌, தேவதைகளால்‌, பிரம்மாதி 
களால்‌ துதிக்கப்பட்ட, பிரம்மாண்டத்தின்‌ ஸ்ருஷ்டி, ஸ்திதி, லய 
காரணனான, மோட்சத்தை அளிக்கவல்ல நாரசிம்மனே உன்னை 
வணங்குகிறேன்‌. கருணை கூர்ந்து மங்களத்தை அளிப்பாயாக. 


ராமகிருஷ்ணாதி ரூபங்கள்‌ என்று ஸ்ரீஹரிக்கு அனந்த ரூபங்கள்‌ 
இருந்தாலும்‌, ஸ்ரீஜகன்னாததாசர்‌ இங்கு விசேஷமாக, 
பிரம்மாண்டத்தின்‌ லய காரணனே என்று நரசிம்ம ரூபத்தை 
மட்டும்‌ வணங்க காரணம்‌ என்னவென்றால்‌, நீரஜ - நீரில்‌ பிறந்த 
தாமரை. பவ - அதில்‌ பிறந்த பிரம்மா. அண்ட - சரீரம்‌. 


ஹிரண்யகசிபு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்‌ கடுந்தவம்‌ 
புரிந்து, தன்‌ மேல்‌ புற்று வளர்ந்து, அதனுள்‌ வெறும்‌ தோல்‌ அஸ்தி 
மட்டும்‌ இருக்க (அஸ்தி பஞ்சரனாக, அவனுடைய தவ 
வலிமையால்‌ புற்றின்‌ ஒவ்வொரு துளையிலும்‌ அக்னி ஜ்வாலை 
வர, தேவதைகள்‌ பிரம்மனிடம்‌ சென்று முறையிட, பிரம்மதேவன்‌ 
ஹிரண்யகசிபு தவம்‌ செய்யும்‌ புற்றின்‌ அருகில்‌ வந்து, தன்‌ 
கையில்‌ இருந்த தங்கமயமான கமண்டலத்திலிருந்து நீரை 
புற்றின்‌ மேல்‌ ப்ரோக்ஷணம்‌ செய்ய, புற்றினுள்‌ இருந்த அஸ்தி 
பஞ்சரனான ஹிரண்யகசிபு சுத்தமான, புஷ்டியான, பலம்‌ 
பொருந்திய புதிய தேகத்துடன்‌ வெளிவந்தான்‌. எனவே, நீரஜ 
பவாண்ட என்றால்‌ ஹிரண்யகசிபு, அவனில்‌ உதித்த 
ஸ்ரீபிரகலாதன்‌. அந்த ஹிரண்யகசிபுவின்‌ ஸ்திதிக்கு காரணமான 
ஸ்ர நரசிம்ம பகவானையே, விசேஷமாக maneh இங்கு 
குறிப்பிட்டுள்ளது சிறப்பு. 


கைவல்யதாயக - நரசிம்ம பகவானின்‌ அவதாரம்‌ முடியும்‌ 
தருணத்தில்‌ அவர்‌ பிரகலாதனை வைகுண்டத்திற்கு அழைத்த 
போது, பூலோகத்தில்‌ இருக்கும்‌ அனைத்து பாமர மக்களையும்‌ 
அழைத்து வருகிறேன்‌, அவர்களுக்கும்‌ மோட்சம்‌ அளிக்கவேண்டும்‌ 
என்று அவர்கள்‌ மேல்‌ கருணை கூர்ந்து வேண்டிக்கொள்ள, 


22-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 

நரசிம்மரும்‌, அனைத்து பாமர மக்களுக்கும்‌ நான்‌ மோட்சம்‌ 
அளிக்கிறேன்‌ என்று உறுதி கூறியதை, ஸ்ரீதாசர்‌ கைவல்ய தாயக 
நாரசிம்மனே' என்று கூறியுள்ளார்‌. நாம்‌ யாரை, எதற்காக வணங்க 
வேண்டும்‌, என்பதை தாசர்‌ இங்கு குறிப்பிட்டுள்ளது சிறந்த 
அம்சமாகும்‌. 


ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ திருக்கரங்களால்‌ பூஜிக்கப்படுபவனும்‌, 
தேவதைகளால்‌, பிரம்மாதிகளால்‌ துதிக்கப்படுபவனும்‌, ஹிரண்ய 
கசிபுவைக்‌ கொன்று, பிரகலாதனுக்கு வரமளித்தவனான, பாமர 
மக்களுக்கு மோட்சத்தை அளிப்பவனான, சர்வோத்தமனான, 
அனந்தகல்யாண குணபரிபூர்ணனான சகலதோஷ விதூரனான 
லட்சுமிபதியான ஸ்ரீமன்‌ நாராயணனையே வணங்கவேண்டும்‌. 


மேலும்‌, கருணிபுதெமகெ மங்களவா. மங்கள என்றால்‌ 
ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதரால்‌ அளிக்கப்பட்ட 37 சர்வமூல 
கிரந்தங்கள்‌ என்று பொருள்‌. உதாரணம்‌: 


பாரதிரமணன மங்கள சாஸ்திர விசார இதக்கெ 
மூல பகுதி ஜன பிரசன்ன லகுமிரமண இன்னு 
தகிடதகிட எந்து குணிகுணியெலோ பால கோபால 


என்று பாடிய ஸ்ரீவித்யாபிரசன்ன தீர்த்தர்‌ வாக்கிற்கிணங்க, மத்வ 
சாஸ்திரத்திற்கு மட்டுமே பகவான்‌ இசைகிறான்‌. இன்னொரு 
உதாரணம்‌: 


ஈதனு பேளித மாதுகளனு ஹரி கூது கேள்வனெம்போது கரே - 
ஸ்ர ஹஸிக்யாளு கோவிந்த தாசரின்‌ உரையின்படி, பாமர 
மக்களுக்கு சாதன மார்க்கத்தின்‌ வழி நடந்து செல்ல, 
மோட்சமடைய, மத்வ சாஸ்திரமே முக்கிய குறிக்கோள்‌. எனவே, 
ஸ்ரீதாசர்‌, மத்வ சாஸ்திர ஞானத்தினை கருணை கூர்ந்து 
அளிப்பாயாக என்று வேண்டியுள்ளார்‌. 


** திரு.முரளிதர தாசரு, பெங்களூரு. 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 23 





பகவத்கீதை 





பகவத்கீதை Vs ஹரிகதாம்ருதசாரம்‌ 





ஸ்ரீரகன்னாததாசர்‌ இயற்றிய கன்னட ஹரிதாச சாகித்யத்தின்‌ 
மேருகிருதியான ஹரிகதாம்ருதசாரம்‌ - பாகவதம்‌, பகவத்கீதை, 
மகாபாரதம்‌, ராமாயணம்‌, உபநிஷத்கள்‌, புராணங்கள்‌, பிரம்மசகூத்திர 
பாஷ்யங்கள்‌ என அனைத்தின்‌ சாரத்தையும்‌ தனக்குள்‌ 
அடக்கியுள்ளது. விசேஷமாக ஸ்ரீமத்‌ ஆனந்த தீர்த்தரின்‌ கீதா 
பாஷ்யம்‌, கீதா தாத்பர்யம்‌, பாகவத தாத்பர்யம்‌ மற்றும்‌ தந்திர 
சாரத்தின்‌ பல்வேறு கருத்துகளை அப்படியே மொழிபெயர்த்து 
இதில்‌ தந்துள்ளார்‌ தாசர்‌. இந்தக்‌ கட்டுரைத்‌ தொடரில்‌ ஹரி 
கதாம்ருதசாரத்தில்‌, பகவத்கீதையின்‌ சாரம்‌ எப்படி வந்துள்ளது 
என்பதை மட்டும்‌ பார்ப்போம்‌. 


1.சுக2 HEGI ஸமே க்ருத்வா லாபா। லாபெள* ஜயா ஜயெள | 
ததோ யத்‌சதாஃய யுஜ்யஸ்வ நைவம்‌ பாபமவாப்ஸ்யஸி || 
(கீதை 2-38) 


சுகம்‌ துக்கம்‌, லாபம்‌ நஷ்டம்‌, வெற்றி தோல்வி இவற்றை சமமான 
மனநிலையிலேயே பார்‌. உன்‌ கடமைகளை இப்படி சமநிலையில்‌ 
பார்த்தவாறு செய்தால்‌, உன்னை பாவம்‌ அணுகாது. 


ஹரியெ முக்ய நியாமகனு ௭ 

PSSI புண்யாபுண்ய ஹருஷா 

மருஷ MUTAT சுகதுக்கா2தி த்வந்த்‌௫வகள | 
நிருத அவனங்க்ரிகெச சமர்ப்பிசு 

நரக பூ* Makar பவர்கசதி 

கரண நியாமகன சர்வத்ரதலி நெனெவுதிரு || 
ஸ்தாவர ஜங்கம சந்தி (தியான ப்ரக்ரிய சந்தி) #14 


புண்ணியம்‌, பாவம்‌, மகிழ்ச்சி, விரோதம்‌, லாபம்‌, நஷ்டம்‌, சுகம்‌, 
துக்கம்‌ ஆகிய அனைத்திற்கும்‌ ஸ்ரீஹரியே நியாமகன்‌ (பொறுப்பு) 
மற்றும்‌ அதிபதி என்று அறிந்து அவற்றை அவன்‌ பாதங்களுக்கு 
சமர்ப்பிக்கவேண்டும்‌. நரக, பூமி, ஸ்வர்க்கம்‌ மற்றும்‌ மோட்சத்தில்‌ 
கரண- நியாமகனாக (அனைத்திற்கும்‌ அதிபதியாக / 





24-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 
அனைத்தையும்‌ நடத்துபவனாக) இருக்கும்‌ ஸ்ரீஹரியை 
எப்போதும்‌ நினைத்திரு. 


2. யக்ஞ்சிஷ்டாஷின: ஸந்தோ முச்யந்தே சர்வ கில்பிிஷை: | 
புஞ்சதே தே த்‌ வக்‌ Umum மே பசந்த்யாத்ம காரணாத்‌ || 
(கீதை 3-13) 


யக்ஞத்தை செய்து, தேவதைகளுக்கு ஆஹுதி கொடுத்து, 
மிச்சமிருப்பதை உண்ணும்‌ சஜ்ஜனர்கள்‌ அனைத்து 
பாவங்களிலிருந்தும்‌ விடுபடுகின்றனர்‌. தனக்கு மட்டுமாக 
சமைத்து சாப்பிடுபவனின்‌ உணவு பாவத்திற்கு காரணமாகிறது. 
'தேவயக்ஞ, பிரம்மயக்ஞ, பித்ருயக்ஞ, பூதயக்ஞ, மனுஷ்யயக்ஞ' 
என்னும்‌ பஞ்ச-மஹா யக்ஞங்களை செய்து, உறவினர்‌, 
விருந்தினர்களை உபசரித்து, பின்‌ சாப்பிடுவது சாலச்‌ சிறந்தது. 
உண்பருக்கு ஏற்படும்‌ 'பஞ்ச-ஸுூன தோஷங்களை போக்குவதற்கு 
இந்த பஞ்ச மஹா யக்ஞங்கள்‌ உதவுகின்றன. 


குட்டி! கொயிதுசத:னட்டு ALOS 

LG கொட்டுத MELNS ஹி 

ட்டிட்டு மாள்புது: விட்டலுண்டுச்சிஷ்ட சஜ்ஜனர 

பிட்டு தன்னய ஹொட்டெகோசசுக 

த2ட்டனுணுதிஹ கெட்ட மனுஜர 

கட்டி UASO பட்டண தொளொத்தட்டி லிடு£திஹரு || 
(சகல துரித நிவாரண சந்தி / பக்தாபராத சஹிஷ்ணு சந்தி) #28 


அட்டு இட்டுத சுட்டு கொட்டுத முட்டலு:. அட்டு என்றால்‌ 
சமைத்து. இட்டுத என்றால்‌ பிரதிமா / சாலிகிராமத்தில்‌ இருக்கும்‌ 
ஸ்ரீஹரியின்‌ முன்‌ வைத்து நைவேத்தியம்‌ செய்ததை. சுட்டு 
என்றால்‌ அக்னி அந்தர்ககனான பரசுராமனுக்கு அர்ப்பணம்‌ 
செய்து. அந்த வைஸ்வதேவ மிச்சத்தை. முட்டலு என்றால்‌ 
சஜ்ஜனர்கள்‌ சகிதமாக உண்ணவேண்டும்‌. ஸ்ரீஹரியானவர்‌, 
ஸ்வாக்யரசத்தை ஸ்வீகரித்த பிறகே, நைவேத்தியம்‌ பிரசாதம்‌ 
எனப்படுகிறது. இத்தகைய பிரசாதத்தை உண்பதால்‌ சஜ்ஜனர்‌ 
களின்‌ பாவங்கள்‌ ஹிட்டித்து (பொடி செய்து) - பொடிப்‌ பொடியாக 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 25 
ஆகின்றன. இப்படி செய்யாமல்‌, சமையல்‌ செய்தவுடனேயே 
அப்படியே அதை உண்பவனை, கயிறால்‌ கட்டி, யம பட்டணமான 
நரகத்திற்கு அழைத்துச்‌ செல்வார்கள்‌. *ஹரிகெ சமர்ப்பிதவல்லத 
போஜன சூகர போஜனவோ,, 'நாலிகெ சாபல்யக்கெ ஜனர அன்ன 
உண்ணபேட”, 'பரர அன்னவன்னுண்டு பரர தனத கண்டு பரிபரி 
க்லேஷகளுண்டே' என்று பாடுகின்றனர்‌ ஹரிதாசர்கள்‌. 


பகவந்தனின்‌ விருப்பத்தின்படி செய்யப்படும்‌ சத்கர்மமே யக்ஞம்‌. 

தேவதைகளுக்கு நன்றிக்கடன்‌ பட்டிருக்கும்‌ நாம்‌, அவர்களுக்கு 

இஷ்டமான உணவினை சமர்ப்பிப்பதே நம்‌ கடமையாகும்‌. 
**ப்ராணேஷ கேசவ தாசர்‌. பெங்களூரு 


18ம்‌ பக்கத்திலிருந்து தொடர்ச்சி. 
4. கேசவ ஐக - இயற்றியவர்‌ : ஸ்ரீவாதிரா 


இந்த கேசவ நாமாவில்‌ பல்லவி, அனுபல்லவி, பலஸ்துதி என்று 
எதுவும்‌ இல்லை. 24 நுடிகளிலும்‌ :சீதாபதே' என்னும்‌ சொல்‌ 
தொடர்ந்து வருகிறது. அனைத்து யதிகளின்‌ அந்தர்யாமி 
ஸ்ரீராமனே என்ற சிந்தனையுடன்‌ இதை சொல்லியிருக்கலாம்‌. 


கேஷவ ஜகதீ£ஷ ஸாஸிரபா£ஸுர கோ'டி' ஸங்கா1ஷ 
வாஸவாதி“கள வந்த்‌“ய சீதாபதே III 


சீதாபதியான, இந்திரன்‌ முதலானவர்களால்‌ வணங்கப்படும்‌, 1000 
கோடி சூரியன்‌ போன்ற ஒளியைக்‌ கொண்டவனாகிய ஜகதீசன்‌ - 
கேசவன்‌. 

(தொடரும்‌). 


“ திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 


26-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 





ஹரிகதாம்ருதசார கட்டுரைகள்‌ 





உவமைகளின்‌ அழகு 





ஸ்ரீஜகன்னாததாசரின்‌ சிறந்த கிருதியான ஹரிகதாம்ருதசாரத்தில்‌ 
இருக்கும்‌ உவமைகளை, அவற்றின்‌ அழகினை, ஸ்ரீசங்கர்ஷண 
ஒடெயரின்‌ உரையில்‌ விளக்கியவாறு, இங்கு பார்ப்போம்‌. 


அனைத்து கவிஞர்களும்‌ தமது காவியங்களை தக்க அலங்காரங்‌ 
களினால்‌ அலங்கரிக்கின்றனர்‌. ஆனால்‌ மாத்வ கிரந்தகாரர்களின்‌ 
அலங்காரத்தின்‌ அழகே ஒரு தனி விதமாக இருக்கிறது. 
ஜகன்னாததாசரின்‌ உவமைகளும்‌ மனதிற்கு மிகவும்‌ மகிழ்வைத்‌ 
தருகின்றன. அதிலிருந்து ஓரிரு உதாரணங்களைப்‌ பார்ப்போம்‌. 


ப!ரிமளவு சுமனக:ளொள்கசனல 

நரணியொளகி£ப்ப:ந்தெ: தா£மோ 

தாரனு பிரம்மாதி:க:ள WM தோரி தோரதலெ | 
இருதி(ஹ ஜகன்னாத :விட்டலன 

கருண படெவ முமுக்ஷு ஜீவரு 

பரமபா“க:வத:ரனு கொண்டா£டு:வுது பிரதி:திசனவு || (1-13) 


ஸ்ரீஹரியின்‌ வியாப்தி, இந்த உலகில்‌ இருக்கும்‌ நடக்கும்‌ / நடக்கா 
உயிரினங்களில்‌ எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார்‌. பூவிற்குள்‌ 
நறுமணம்‌ மறைந்திருப்பதைப்‌ போல, விறகுக்கட்டையில்‌ நெருப்பு 
மறைந்திருப்பதைப்‌ போல, நற்குணங்கள்‌ நிரம்பிய ஸ்ரீமன்‌ 
நாராயணன்‌, பிரம்மனே முதலான ஜீவர்களின்‌ மனதில்‌ - பூ 
மலர்ந்தால்‌ அதிலிருந்து நறுமணம்‌ வருவதைப்‌ போல; கட்டை 
எரிந்தால்‌ அதிலிருந்து நெருப்பு வருவதைப்‌ போல - இருந்தும்‌ 
இல்லாமல்‌ மறைந்திருப்பான்‌ என்கிறார்‌. மோட்சத்தை விரும்பும்‌ 
ஜீவர்கள்‌, இப்படிப்பட்ட ஸ்ரீஹரியை தினந்தோறும்‌ வணங்க 
வேண்டும்‌ என்றும்‌ சொல்கிறார்‌ தாசர்‌. 


இந்த ஸ்லோகத்தில்‌, பூவினை மனதிற்கும்‌, நறுமணத்தை 
ஸ்ர்ஹரிக்கும்‌ பொருத்துகிறார்‌. பூ மலர்ந்தால்‌ அதிலிருக்கும்‌ நறு 
மணம்‌ நன்றாக வீசுகிறது. அதுபோலவே நான்‌, எனது என்ற 





ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 27 
கர்வத்துடன்‌ இருக்கும்‌ மனது, ஞான, பக்தி, வைராக்கியம்‌ இவை 
களினால்‌ நிரம்பினால்‌, நறுமணத்திற்கு சமமான ஸ்ரீஹரி தன்‌ 
ரூபத்தைக்‌ காட்டி நமக்கு அருள்கிறார்‌. அதற்காக கர்வம்‌, 
பொறாமை இவற்றை முதலில்‌ நீக்கவேண்டும்‌. பிறகு ஞான, 
பக்தி, வைராக்கியம்‌ ஆகியவற்றால்‌ மனம்‌ என்னும்‌ புஷ்பத்தை 
பூக்க வேண்டும்‌. பிறகு ஸ்ரீஹரியின்‌ நற்குணங்களின்‌ 
சிந்தனையை செய்தால்‌, கட்டையிலிருந்து நெருப்பு வெளி 
வருவதைப்‌ போல, ஸ்ரீஹரி நம்‌ கண்ணிற்குத்‌ தெரிந்து நமக்கு 
அருள்வார்‌. 


பிரம்மனுக்கு எப்போதும்‌ கர்வம்‌, பொறாமை ஆகியவை இல்லை. 
அவர்‌ எப்போதும்‌ ஸ்ரீஹரியின்‌ குணங்களையே நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. பிறகு தாரதம்யத்தில்‌ வரும்‌ தேவதைகளுக்கு 
சிறிதளவு கர்வம்‌, பொறாமை ஆகியன இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஞான, பக்தி, வைராக்கியம்‌ இவற்றினால்‌ அவற்றை போக்கிக்‌ 
கொண்டு ஸ்ரீஹரியை நினைத்து, அவரின்‌ தரிசனத்தைப்‌ 
பெறுகின்றனர்‌. பிரம்மாதி மனதலி தோரி' என்று இந்த 
விஷயத்தை தாசர்‌ விளக்குகிறார்‌. 


ஞான, பக்தி, வைராக்கியத்தினால்‌ யார்‌ இந்த கர்வம்‌, பொறாமை 
ஆகியவற்றை தூர விலக்குவதில்லையோ, அவர்களின்‌ மனதில்‌ 
ஸ்ீஹரியானவர்‌, பூவில்‌ மறைந்திருக்கும்‌ வாசத்தைப்‌ போல, 
கட்டையில்‌ மறைந்திருக்கும்‌ நெருப்பைப்‌ போல மறைந்தே 
இருக்கிறார்‌. இதை 'தோரதலே' என்று விளக்குகிறார்‌ தாசராயர்‌. 


அரணியிலிருந்து நெருப்பை வரவழைக்க அதை கடைவதைப்‌ 
போல, நாமும்‌ குரு-சேவை, சாஸ்திரங்களைப்‌ படித்தல்‌ ஆகியன 
செய்தால்‌ ஸ்ரீஹரி நமக்குக்‌ காட்டியளிப்பார்‌ என்று தெரிவிப்‌ 
பதற்காக கட்டையின்‌ உதாரணத்தைக்‌ கொடுக்கிறார்‌ தாசர்‌. இந்த 
விளக்கங்களினால்‌ ஸ்ரீதாசர்‌ ஓம்‌ அக்னிர்வைதேவானாம நமோ 
விஷ்ணு: பரம: 'ஸாகாஷ்டா ஸா பராகதி:: ஆகிய ஸ்ருதி 
ஸ்ம்ருதிகளின்‌ வாக்கியங்களை நமது நினைவிற்குக்‌ கொண்டு 
வருகிறார்‌. 


இங்கு இன்னொரு உதாரணத்தையும்‌ பார்ப்போம்‌. 


28-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 

வாரித£னு மளெகெ:ரெயெ பெளெதி£ஹ 

பூ*ருஹங்கள சித்ரப2லரஸ 

பேரே GLAU AS பசஹுவித* ஜீவரொளகிசத்து! | 
மாரமணனவரவர யோக்‌யதெ 

மீரத:லெ குண க:ர்மகூள அனு 

ஸார KALA தே£வனிகெ: வைஷம்யவெல்லுஹுதோ? || (3-23) 


மூன்று வித ஜீவர்களிடமும்‌ ஸ்ரீஹரியானவர்‌ ஒரே மாதிரியே 
இருக்கிறார்‌ என்று இந்த ஸ்லோகத்தில்‌ சொல்கிறார்‌. மேகமானது 
மழையை கொடுக்கிறது. அதிலிருந்து வளரும்‌ விதவிதமான 
மரங்கள்‌, அவற்றின்‌ வெவ்வேறு சுவைகள்‌ இருப்பதைப்போல, 
லட்சுமி வல்லபனான நாராயணன்‌ தன்‌ கருணையை அனைத்து 
வித ஜீவர்களின்‌ மேலும்‌ சொரிந்து, கருணாகரனாக இருந்து, 
அவர்களின்‌ தகுதியை மீறாமல்‌, அவர்களின்‌ கர்மங்களுக்கேற்ப 
அவர்களின்‌ செயல்களை செய்விக்கிறார்‌. நிலைமை இப்படியாக 
இருக்கையில்‌ ஸ்ரீஹரிக்கு பாரபட்சம்‌ இருக்கிறது என்று சொல்ல 
முடியாது. 


இங்கு மேகத்திற்கு ஸ்ரீஹரியையும்‌, மழைக்கு ஸ்ரீஹரியின்‌ 
கருணையையும்‌, விதைகளுக்கு ஜீவர்களையும்‌, பழங்களின்‌ 
சுவைக்கு ஜீவர்கள்‌ செய்யும்‌ பல செயல்களையும்‌ ஒப்பிட்டு 
விளக்குகிறார்‌ தாசர்‌. 


மேகத்திற்கு அபிமானியான பர்ஜன்ய நாமக சூரியன்‌, சுத்தமான 
நீரினை ஒரே மாதிரியாக அனைத்து இடங்களிலும்‌ மழையாக 
பெய்விக்கிறார்‌. வெவ்வேறு விதமாக பெய்யவேண்டும்‌ என்று 
பர்ஜன்யனும்‌ செய்வதில்லை; அந்த நீரும்‌ விழுவதில்லை. 
ஆனால்‌ விதைகளின்‌ தன்மைக்கேற்ப அவை வெவ்வேறு 
விதங்களாக வளர்கின்றன. அதுபோலவே, ஸ்ரீஹரியின்‌ மனதும்‌, 
கருணையும்‌ அனைத்து ஜீவர்களிடத்தும்‌ ஒரே மாதிரியாக 
இருக்கிறது. பற்பல விதமான விதைகள்‌, நீரின்‌ சம்பந்தம்‌ 
கிடைத்ததும்‌, அவரவர்களின்‌ தன்மைக்கேற்ப எப்படி 
வளர்கின்றனவோ, அது போல, ஸ்ரீஹரி மற்றும்‌ ஜீவர்களின்‌ 
சம்பந்தம்‌ கிடைத்ததும்‌, மூன்று வித ஜீவர்களும்‌, அவரவர்களின்‌ 


ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 29 
தகுதிக்கேற்ப அவரவர்களுக்கு பலன்கள்‌ கிடைக்கின்றன. 
ஆகையால்‌ இதன்‌ தோஷமானது ஜீவர்களுடையதே ஆகுமே 
தவிர, ஸ்ரீஹரியின்‌ கருணைக்கு எந்தவித வித்தியாசமும்‌ இல்லை 
என்று தெரிவிக்கிறார்‌ தாசர்‌. 


புண்ய பாபாதிகம்‌ விஷ்ணு: காரமேத்‌ பூர்வ கர்மணா | 
அனாதித்வாத்‌ கர்மணஷ்ச நவிரோத கதஞ்சன || (சூத்ரபாஷ்ய) 


அனாதி யோக்யதா கர்மஸாபேக்ஷோஹி கதோத்யஜ 
- சத்தத்வரத்ன மாலா 


இன்னும்‌ இதைப்‌ போல பற்பல உதாரணங்கள்‌, வியாப்தி சந்தி 
முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. அதனாலேயே, ஸ்ரீகர்ஜிகி தாசர்‌, 
தமது ஹரிகதாம்ருதசார பல-ஸ்ருதியில்‌ ஸ்ரீஜன்னாததாசரை 
'ஆஷு கவிகுல SOUS என்று புகழ்ந்திருக்கிறார்‌. 


ஹரிகதாம்ருதசாரத்தின்‌ சில ஸ்லோகங்களையே பார்த்தாலும்‌, 
ஸ்ரீகர்ஜிகி தாசர்‌ சொல்லியிருப்பது எவ்வளவு சரியான விஷயம்‌ 
என்று அறிந்து கொள்ளமுடியும்‌. 


ஹரிகதாம்ருதசார நவரஸ 

LNG BAM க2ம்பீசரத்னா 

SIT GAY ஸ்ருங்கா3ர ஸாலங்கா:ர விஸ்தார | 
ஸுரஸுனரகாண்டீர வாசா 

ர்யர ஜனித' எருகு1மார ஸாத்‌:வீ 

SAs: பரமோதா:ரமாடித: மரெயது£பகாரர | | 


இப்படிப்பட்ட ஞானிகளான ஜகன்னாததாசரை குருவாக அடைந்த 
மாத்வ சமூகமே மிகவும்‌ பெருமை வாய்ந்ததாகும்‌. 
*** கம்பாலூர்‌ கோபாலகிருஷ்ண 








எங்களது இதர புத்தகங்களை வாங்கிப்‌ படித்து, மற்றவர்களுக்கு 
பரிசளித்து ஆதரவளித்தால்‌, தமிழில்‌ மேலும்‌ புத்தகங்களைக்‌ 
கொண்டு வர எங்களுக்கு உதவியாக இருக்கும்‌. 








30-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 





கன்னட கிரந்த அறிமுகம்‌ 





ஸ்ரீலட்சுமி ஷோபானெ 





moga மதப்‌ பரம்பரையில்‌, உடுப்பியின்‌ அஷ்டமடங்களில்‌ 
ஒன்றான ஸோதெ மடத்தின்‌ பீடாதிபதியாக அலங்கரித்தவர்‌ 
ஸ்ரீவாதிராஜர்‌. மத்வ சித்தாந்தத்தில்‌ வியாச மற்றும்‌ தாச 
சாகித்யம்‌ என இரண்டுக்குமே தமது பங்களிப்பை அளித்த இவர்‌ 
'ஹயவதன என்னும்‌ முத்திரையில்‌ பல கன்னட கிரந்தங்களை, 
கிருதிகளை, உகாபோகங்களை அருளியவர்‌. 120 ஆண்டுகள்‌ பூத 
உடலுடன்‌ இருந்ததுடன்‌, அதில்‌ 112 ஆண்டுகள்‌ சன்யாச 
வாழ்க்கையிலேயே கழித்து, ச-சரீரமாக பிருந்தாவன பிரவேசம்‌ 
செய்தவர்‌. 


லட்சுமி ஷோபானெ என்பது ஸ்ரீவாதிராஜர்‌ அருளிய கன்னட 
கிரந்தமாகும்‌. இது ஸ்ரீஸ்துதி என்றும்‌, ஜகன்மாதாவான ஸ்ரீலட்சுமி 
தேவியின்‌ ஸ்துதி எனப்‌ போற்றப்பட்டாலும்‌, இந்த கிரந்தம்‌ 
முழுவதுமே ஸ்ரீஹரியின்‌ ஸ்மரணையே நிரம்பியுள்ளது. இதில்‌ 
லட்சுமிபதியான ஸ்ரீமன்‌ நாராயணனின்‌ சர்வோத்தமத்வமே கூறப்‌ 
பட்டுள்ளது. இது ஆதிதம்பதிகளான லட்சுமி நாராயணரின்‌ பாடல்‌. 
வேதாந்த கிரந்தங்களைப்‌ போல ஞானம்‌ தரும்‌ ஒரு கன்னடப்‌ 
படைப்பு. முக்கியமாக ஸ்ரீஹரியே சர்வோத்தமன்‌, அனந்தானந்த 
கல்யாண குண பரிபூர்ணன்‌, சர்வதோஷதூரன்‌ என சாதிக்கும்‌ 
கிரந்தமே ஸ்ரீலட்சுமி ஷோபானம்‌ ஆகும்‌. இது சர்வ அமங்கலங்‌ 
களையும்‌ பரிகாரம்‌ செய்து மங்கள பிராப்தியை அருளக்‌ கூடியது. 


ஸ்ரீவாதிராஜர்‌, அனேக கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார்‌. 
வேறெந்த கிரந்தங்களுக்கும்‌ இல்லாத தனிச்சிறப்புகள்‌ இந்த 
லட்சுமி ஷோபானத்திற்கு உண்டு. அந்தச்‌ சிறப்புகளில்‌ ஒன்று, 
இது பகவானின்‌ உத்தரவின்படி எழுதப்பட்டது என்பதுதான்‌. 
ஸ்ரீவாதிராஜரின்‌ கனவில்‌ தோன்றிய ஸ்ரீஹயக்ரீவர்‌, தனது 
கல்யாண குணங்களை பாடும்படி ஆணையிட, உருவான 





ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 - 31 
கிரந்தமே இது. இதை லட்சுமி ஷோபானெவின்‌ 109வது பத்யத்தில்‌ 
விளக்கியிருக்கிறார்‌ ஸ்ரீவாதிராஜர்‌. 


மற்றொரு சிறப்பு என்னவெனில்‌, ஸ்ரீவாதிராஜரின்‌ 112 ஆண்டு 
சன்யாச வாழ்க்கையின்‌ தபோசக்தி, மந்திர சித்தி, தத்வ 
ஞானத்தின்‌ பலனை நமக்கு அருளும்‌ விதமாக, 112 பத்யங்களில்‌ 
இந்த கிரந்தத்தை இயற்றியிருக்கிறார்‌. ஸ்ரீமத்‌ பாகவதத்தின்‌ 
அஷ்டம ஸ்கந்தத்தில்‌ கூறப்பட்டுள்ள விஷயங்களை, 
முக்கியமாக பாற்கடலைக்‌ கடைந்தபோது ஸ்ரீலட்சுமிதேவி 
அதிலிருந்து ஆவிர்பவித்து, ஸ்ரீமன்‌ நாராயணனை மணந்து 
கொண்ட வைபவத்தைப்‌ பற்றி ஸ்ரீவாதிராஜர்‌ விளக்கும்‌ விதமாக 
இந்த கிரந்தம்‌ அமைந்துள்ளது. 


முக்கியமாக ஸ்ரீவாதிராஜர்‌, இங்கு பாற்கடலைக்‌ கடைந்தபோது 
ஆவிர்பவித்த ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ ரூப செளந்தர்யத்தைப்‌ பற்றி 
விளக்கி ஸ்வயம்வரத்தின்போது, ஸ்ரீலட்சுமிதேவி எல்லா 
தேவதைகளிடத்திலும்‌ ஒவ்வொரு தோஷங்கள்‌ இருக்க, 
தோஷங்களே இல்லாதவன்‌ ஸ்ரீஹரி ஒருவனே என நிச்சயித்து, 
அவனுக்கு மாலையிடும்‌ கட்டத்தை விளக்குகிறார்‌. மேலும்‌ 
பகவானின்‌ விசேஷ குணங்களை விவரித்து, விவாகத்தின்‌ 
அங்கமாக தேவதைகள்‌ அளிக்கும்‌ காணிக்கைகளையும்‌, 
பகவானை மனைக்கு அழைக்கும்‌ விதத்தையும்‌ எடுத்துக்கூறி, 
முடிவில்‌ பல- ஸ்ருதியுடன்‌ நிறைவு செய்கிறார்‌ ஸ்ரீவாதிராஜர்‌. 


இங்கு பகவானின்‌ விசேஷ குணங்களையும்‌, சகலவிதமான 
தோஷங்களிலிருந்து விடுபட்டவன்‌ என்பதையும்‌, பகவானுக்கு 
தாய்‌, தந்‌ைத, கர்ப்பவாசம்‌ துக்கம்‌ இல்லை, பசி, தாகம்‌, மூப்பு, 
ரோகம்‌, மரணம்‌ துக்கம்‌ இல்லை என்பதையும்‌, பிறப்பு, இறப்பு, 
நரகவாச துக்கம்‌ இல்லை என்பதையும்‌ எடுத்துக்‌ கூறியதுடன்‌, 
அவனுக்கு பாவ, புண்யங்கள்‌ சேர்வதில்லை என்பதையும்‌ 
ஸ்பஷ்டமாக முறையே பிரளய காலத்தில்‌ பகவான்‌ 
பிரம்மாண்டத்தை, தன்னுடைய உதரத்தில்‌ தாங்குவதன்‌ 
மூலமும்‌, நரசிம்ம மற்றும்‌ கூர்வ அவதாரங்களை உதாரணமாகக்‌ 
கொண்ட, பகவானின்‌ கால்‌ கட்டை விரல்‌ நுனியில்‌ உதித்த 
கங்கை, ஸ்மரணை மாத்திரத்திலேயே நம்முடைய பாவங்களைக்‌ 


32-ஹரிதாச விஜயம்‌ - பிப்ரவரி 2020 
களையும்‌ சக்தியை பெற்றதன்‌ விதத்தை மிகவும்‌ அழகாகவும்‌, 
தெளிவாகவும்‌ மிகச்‌ சுலபமாகவும்‌ விளக்கியுள்ளார்‌. 


முடிவில்‌ ஸ்ரீவாதிராஜர்‌, 110 மற்றும்‌ 112 பதங்களை பல- 
ஸ்ருதியாக, இந்த உயரிய கிரந்தத்தை பாராயணம்‌ செய்வதனால்‌, 
ஆயுள்‌, ஆரோக்கியம்‌ மற்றும்‌ ஐஸ்வர்யத்தை அடைவர்‌, 
கஷ்டங்கள்‌ எல்லாம்‌ நீங்கி சுகமாக வாழ்வர்‌ என்பதையும்‌ 
குறிப்பாக திருமணம்‌ வேண்டும்‌ இல்லங்களில்‌ இதனைப்‌ 
படிப்பதனால்‌, சீக்கிரமே திருமணம்‌ ஆகும்‌, திருமணமான 
தம்பதிகளுக்கு தீர்க்க சுமங்கலித்துவம்‌, அன்யோன்யம்‌ தினம்‌ 
தினம்‌ அதிகரித்து சுகமாக வாழ்வர்‌ என்பதையும்‌ விளக்குகிறார்‌. 
இது எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, மோட்சத்தையும்‌ அளிக்க 
வல்லது இந்த கிரந்தம்‌ என்பது உண்மை. 


ஸ்ரீவாதிராஜர்‌, இந்த கிரந்தத்தின்‌ பாராயண மகிமையை நம்‌ கண்‌ 
முன்னே காட்டும்‌ விதமாக, ஒரு திருமண வீட்டில்‌ பாம்பு கடித்து 
இறந்த மணமகனை, ஸ்ரீலட்சுமி ஷோபானெ பாராயணம்‌ 
செய்ததன்‌ மூலமாக பிழைக்க வைத்து, நிரூபணம்‌ செய்துள்ளார்‌. 


இந்த உயரிய கிரந்தமான ஸ்ரீலட்சுமி ஷோபானெ என்பது 
பெண்கள்தான்‌ படிக்க வேண்டும்‌, திருமண விட்டில்தான்‌ பாட 
வேண்டும்‌ என்பதல்லாமல்‌, எல்லோரும்‌, எங்கேயும்‌, எப்போதும்‌ 
பாராயணம்‌ செய்யவேண்டிய உத்தம கிரந்தம்‌ ஆகும்‌. இதை 
விடாமல்‌ அர்த்த அனுசந்தானத்துடனும்‌, பக்தியுடனும்‌ 
பாராயணம்‌ செய்து பயனடைவோமாக. 


ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. 
** திரு. லட்சுமிபதிராஜா, சென்னை 








வங்கிக்‌ கணக்கில்‌ சந்தா செலுத்தினால்‌, மறக்காமல்‌ உங்கள்‌ 
முகவரியை 89044 58276 எண்ணுக்கு வாட்சப்‌ / SMS அல்லது 
haridasa.vijayam@gmai.comக்கு மின்னஞ்சல்‌ அனுப்பவும்‌. 














ஹரிதாச விஜயம்‌ 


மாத இதழ்‌ 
Haridasa Vijayam - Monthly 





மலர்‌ 1 “ மார்ச்‌ 2020 « இதழ்‌ 6 











ஸ்ரீவியாசராயர்‌ 








ஹரிதாச விஜயம்‌ 
சந்தா விவரம்‌ (3% பக்கங்கள்‌) 
1 ஆண்டுக்கு ரூ.200/- 3 ஆண்டுகளுக்கு ரூ.500/- 
5 ஆண்டுகளுக்கு ரூ.900/- 10 ஆண்டுகளுக்கு ரூ.1700/- 








புதிய சந்தாக்கள்‌ அந்தந்த மாதத்திலிருந்து துவங்கும்‌. 
பழைய இதழ்கள்‌ வேண்டுமெனில்‌, இதழுக்கு ரூ.20/- என 
சேர்த்து அனுப்பவும்‌. 





வங்கி விபரம்‌: 
Sathya Narayanan, ICICI Bank - Savings account 
Alc. No. 000101043177. IFSC: ICIC0000001 
Cenotaph Road Branch, Chennai 18 








மாதாந்திர குறும்போட்டி 





பிப்ரவரி 2020617 விடைகள்‌ 








1. 52114 2. 2825 3. ஆறு 418 5. சங்கர்ஷண 
6. சரஸ்வதி + பாரதி 7. வாமன + கேசவ &.ஸ்ரீகிருஷ்ண 


* இந்த மாதம்‌ புத்தகப்பரிசு பெறுபவர்கள்‌: 

1. திருமதி. உஷா ராமசந்திரன்‌, சென்னை & 

2. திருமதி. பிரேமா குருராஜன்‌, பொள்ளாச்சி. 

* சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான பதில்களும்‌ 
இருக்கலாம்‌. அவற்றில்‌ ஒன்றை மட்டுமே இங்கு 
குறிப்பிட்டுள்ளோம்‌. 

* ஹரிபக்தர்கள்‌ அனைவரும்‌ இப்போட்டியில்‌ பங்கேற்குமாறு 
கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. = 





மாதாந்திர குறும்போட்டி 





மார்ச்‌ 2020 











இந்த இதழோடு முடியும்‌ 'முண்டிகெ பாடல்‌: தொடரைப்‌ பற்றிய 
கேள்விகள்‌ இவை. கடந்த இதழ்களின்‌ உதவியுடன்‌ இந்தக்‌ 
கேள்விகளுக்கு பதிலளிக்க முயலவும்‌. 


1. முண்டிகெ தாசர்‌ எனப்படுபவர்‌ யார்‌? 

2. மலைகளின்‌ இறக்கைகளை தன்‌ வஜ்ராயுதத்தால்‌ வெட்டியவர்‌ 
யார்‌? 

3.ஐந்து தலைகள்‌ கொண்ட தேவர்கள்‌ யார்‌? 

4. விக்னேஸ்வரனின்‌ அந்தர்யாமியாக இருக்கும்‌ ஸ்ரீஹரியின்‌ 
ரூபம்‌ எது? 

5 மஹிபதி தாசரின்‌ சிவ ஸ்துதியில்‌ எந்தச்‌ சொல்‌ 
திரும்பத்திரும்ப வருகிறது என்று பார்த்தோம்‌? 

6. அர்ஜுனன்‌ சிவனிடமிருந்து பெற்ற அஸ்திரம்‌ எது? 

7. முக்யபிராணரின்‌ கிருதியில்‌ ஸ்ரீவியாஸராஜர்‌ முக்கியமாக 
பயன்படுத்திய எண்‌ எது? 

8. மனிதருக்கு இருக்கும்‌ ஆறு வைரிகள்‌ யாவை? 

9. முக்யபிராணருக்கு இருக்கும்‌ சு-லட்சணங்கள்‌ எவ்வளவு? 

10. மங்கள ஸ்துதியில்‌ அந்தகன்‌ என்று யாரைக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
கனகதாசர்‌? 


* தயவு செய்து அனைவரும்‌ இதில்‌ பங்கேற்குமாறு கேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. 

* இருவருக்கு புத்தகப்‌ பரிசு கிடைக்கும்‌. 

* மார்ச்‌ 20க்குள்‌ உங்கள்‌ விடைகளை அனுப்பவும்‌. 


Kk k kk 








எங்களது இதர பிரசுரங்களை வாங்கிப்‌ படித்தோ, 
இணையத்தில்‌ மின்‌ புத்தகங்களைப்‌ படித்தோ ஆதரவளித்தால்‌, 
தமிழில்‌ மேலும்‌ புத்தகங்களைக்‌ கொண்டு வர எங்களுக்கு 
உதவியாக இருக்கும்‌. 








BOOK POST 








If Undelivered, please return to 
Sathya Narayanan, 

380, 2A Main,16th Cross 

JP Nagar 4th Phase 

Bengaluru 560078 

Phone : 89044 58276 








To: 








ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 1 





ஸ்ரீஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா 





sa 
வ ai | 








நம: ஸ்ரீபாதராஜாய நமஸ்தே வியாச யோகினே | 
நம: புரந்தரார்யாய விஜயார்யாய தே நம: | 





“ஹரிதாச விஜயம்‌” 
சிரி நிலயன குணகள :திளிது: பஜிசுவுதே 
மலர்‌ : 1 இதழ்‌ : 6 

நிர்வாக ஆசிரியர்‌ 

'ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 

ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, 
380, 2A Main, 16th Cross, 

JP Nagar 4th Phase, பெங்களூரு 560078 

Ph.: 89044-58276. haridasa.vijayam@gmail.com 





jagannathakesava.blogspot.com 


துணை ஆசிரியர்‌ 


'தாச சாகித்ய சேவா ரத்ன: 
திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 


ஆசிரியர்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
திரு. முரளிதர தாசரு, திருமதி. நிர்மலா நரசிம்மன்‌, 
திரு. லட்சுமிபதிராஜா, திரு. ஸ்ரீனிவாசன்‌ பிராணேஷ்‌ 





2-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 
ஆசிரியர்‌ பக்கம்‌ 





ஸ்ரீவியாசராஜர்‌, ஸ்ரீவாதிராஜர்‌ இவர்களது ஆராதனை தினங்கள்‌ 
வருகின்றன. பக்தி சாகித்யமான ஹரிதாச சாகித்யத்திற்கு வித்திட்ட, 
முக்கிய காரணகர்த்தர்களாகிய இவர்களின்‌ கிரந்தங்கள்‌, கிருதிகள்‌ 
ஆகியவற்றைப்‌ படித்து, பாடி, குருகளை நினைத்து, பூஜித்து 
அவர்களின்‌ அந்தர்யாமியான ஸ்ரீகிருஷ்ணன்‌ மற்றும்‌ 
ஸ்ரஹயவதனனின்‌ அருளுக்கு பாத்திரராவோமாக. 


ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து 
“ஜகன்னாத கேசவ்‌ சத்ய நாராயணன்‌ 


ய தமிழ்ப்‌ புத்தகங்கள்‌ வெளியீ 


1. ஸ்ரீவாதிராஜரின்‌ ஸ்வப்னபத (அர்த்தங்களுடன்‌) : ஷட்பதியில்‌ 45 
பத்யங்களைக்‌ கொண்ட இந்த அற்புத கிரந்தம்‌, ஸ்ரீவாதிராஜருக்கு, 
ஹயவதன நாமக பரமாத்மன்‌ அவரது கனவில்‌ உபதேசித்த 
கிரந்தமாகும்‌. பக்கங்கள்‌: 120 விலை: ரூ.70 





2. ஸ்ரீமோகனதாசரின்‌ கோலுஹாடு (அர்த்தங்களுடன்‌) : நான்கு 
வரிகளைக்‌ கொண்ட 217 பத்யங்களாலான அருமையான கிரந்தம்‌, 
இந்த கிரந்தத்தின்‌ அறிமுகத்தை இந்த இதழில்‌ பார்க்கவும்‌. 
பக்கங்கள்‌:120 விலை: ரூ.70 





இந்த இரு புத்தகங்களையும்‌, மார்ச்‌ 5க்குள்‌ முன்பதிவு செய்தால்‌, 
தபால்‌ செலவு இலவசம்‌. ரூ.140 மட்டுமே. புத்தக வெளியீடு - மார்ச்‌ 7, 
2020. பணம்‌ செலுத்தியவர்களுக்கு மார்ச்‌ 9ம்‌ தேதி புத்தகங்கள்‌ 
தபாலில்‌ அனுப்பப்படும்‌. புத்தகங்கள்‌ வேண்டுவோர்‌ அதற்கான 
தொகையை வங்கிக்‌ கணக்கில்‌ கட்டிவிட்டு, haridasa.vijayam@gmail.com 
அல்லது 8904458276 தெரியப்படுத்தவும்‌. 











ஹரிதாச விஜயம்‌ பழைய இதழ்கள்‌ தேவைப்படுவோர்‌ எங்களை 
தொடர்பு கொள்ளவும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 3 








ஹரிதாச சாகித்யம்‌ 





அங்கிதம்‌ வாங்கும்‌ வழிமுறைகள்‌ 








குருவிடமிருந்து அங்கிதம்‌ 





ஸ்ரீவியாசராஜர்‌, தமது இரு கண்களாக இருந்தவர்களான புரந்தரதாசர்‌ 
மற்றும்‌ கனகதாசர்‌ இருவருக்கும்‌ அங்கிதத்தைக்‌ கொடுத்து, 
(கனகருக்கு) கோண மந்திரத்தை உபதேசித்து, ஹரிதாச பரம்பரைக்கு 
மூலகாரணராக இருந்தார்‌. ஒருவர்‌ வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றும்‌ 
பிராமணர்‌; மற்றொருவர்‌ பிராமணர்‌ அல்லாதவர்‌. சீனப்பருக்கு புரந்தர 
விட்டலா என்றும்‌, கனகருக்கு ஆதிகேசவ என்றும்‌ அங்கிதத்தை 
அருளினார்‌. 


குருபரம்பரை மற்றும்‌ அங்கித பரம்பரைக்கு சிறப்பான அர்த்தம்‌ 
இருக்கிறது. மத்வ விஜயத்தில்‌ சொல்லப்பட்டிருப்பதைப்‌ போல 
“முகுந்த பக்த்யை, குருபக்தி ஜாயை' அதாவது குருபக்தியால்‌ மட்டுமே 
ஹரிபக்தி கிடைக்கிறது. அந்த ஹரிபக்தியினாலேயே முக்தி 
சாத்தியம்‌. ஹரிபக்தி பிறப்பதற்கு குருபக்தி மிகவும்‌ முக்கியம்‌. வாயு 
தேவரிடம்‌ பக்தி - அதன்மூலம்‌ ஸ்ரீஹரியிடம்‌ பக்தி &ஞானம்‌ - ஆக, 
இவற்றை அடைவதற்கு ஒரு நியத குரு தேவை. இதுவே குரு 
பரம்பரை. 


ஸ்ரீவியாசராஜர்‌ எதிர்காலத்தில்‌ நடைபெறப்போவதை கணித்தார்‌. 
பின்னர்‌ வருபவர்கள்‌, ஸ்ரீபாதராஜர்‌, ஸ்ரீவியாசராஜர்‌ மற்றும்‌ யதிகள்‌ 
இயற்றிய தேவர நாமாக்கள்‌ மட்டுமே பாடவேண்டும்‌ என்று சட்டம்‌ 
போட்டாலும்‌ போட்டுவிடுவர்‌ என்று நினைத்தார்‌. அதற்காகவே, 
சாத்விக ஜீவியான ஸ்ரீனிவாச நாயகருக்கு புரந்தர விட்டலா என்னும்‌ 
அங்கிதத்தைக்‌ கொடுத்து பாகவத தீக்ஷையை வழங்கினார்‌. அவரும்‌ 
தாம்‌ இயற்றிய கீர்த்தனைகளை புரந்தர விட்டலனுக்கு சமர்ப்பித்தார்‌. 


ஸ்ரீஹரியை வணங்குவதற்கு குலம்‌ முக்கியமல்ல. ஆகவே, இதர 
ஜாதியரான கனகருக்கு அங்கிதம்‌ கொடுத்து, அவர்‌ இயற்றிய 
கிருதிகளை ஆதிகேசவனுக்கு சமர்ப்பித்தார்‌. 


புரந்தரர்‌ மற்றும்‌ கனகரிடமிருந்து துவங்கிய தாச பரம்பரை, நின்ற நீர்‌ 
போல அல்லாமல்‌, கங்கையைப்‌ போல ஓடி, பற்பல சுஜீவிகளை 
மேம்படுத்தியது என்பது நாம்‌ கண்ட உண்மை. 


4-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 

புரந்தரதாசர்‌ தமது மனைவி மற்றும்‌ புதல்வர்களுக்கு அங்கிதத்தை 
வழங்கினார்‌. விஜயதாசருக்கு அவரது கனவில்‌ அங்கிதம்‌ 
வழங்கினார்‌. ஹரிதாச பரம்பரையானது, விஜயதாசரிடமிருந்து 20ம்‌ 
நூற்றாண்டின்‌ குருகோவிந்தவிட்டல தாசர்‌ வரை தடையின்றி 
வளர்ந்து வந்துள்ளது. குருகோவிந்தவிட்டல தாசர்‌ 265 பேருக்கு 
அங்கிதம்‌ வழங்கியிருக்கிறார்‌. அவரது சிஷ்யர்களில்‌ பலரும்‌, மேலும்‌ 
பலருக்கு அங்கிதங்களைக்‌ கொடுத்து பரம்பரயை வளர்த்திருக்‌ 
கின்றனர்‌. 





பர்யாய அங்கிதம்‌ 





ஹரிதாசர்கள்‌ தாங்கள்‌ இயற்றிய கிருதிகளில்‌ அங்கிதத்தை எழுதும்‌ 
போது, சிறிது மாற்றத்துடன்‌ (ஆனால்‌ அதே அர்த்தத்துடன்‌) 
எழுதுவதை பர்யாய அங்கிதம்‌ என்று அழைக்கிறார்கள்‌. உதாரணம்‌: 
வியாசராஜர்‌ - கிருஷ்ண, ஸ்ரீகிருஷ்ண, சிரிகிருஷ்ண மற்றும்‌ கனகதாசர்‌ 
- கேசவ, சென்னகேசவ, ஆதிகேசவ, படதாதி கேசவ. 


அங்கித பதம்‌ 


குருவானவர்‌, அங்கிதத்தைக்‌ கொடுக்கும்போது ஒரு அங்கித பதத்தை 
இயற்றி கொடுக்கிறார்‌. இதை 'பதநாம' என்று சொல்கின்றனர்‌. 


கோ:பாலவிட்டலா நின்ன பூ:ஜெ மாடுவேனோ காபா'டுஈமாதரனு ||ப 


அபார ஜனுமதூலி கூடிதஃவன ம்யாலெ 
நீ ப்ரீதியனு மாடி நிஜதா£௫ஸகொள*ளகி£டு |A] | 


அங்கி:த:வ நானித்தெ: நின்ன ப்ரேரணெயிந்த? 
கி!்ங்காரகெ: லெளகிக1தச 

ALTA நடதி:1ய பிடிஸி ஜனும ஜனுமதல்லித்து? 
ப1ந்தனிக1ரவ தொலகிஸி 

ஷங்கெ” ULLS AS: காவ்யகள CU MU 
சங்கட களட்டத்ஹங்கெச 

வெங்கடகி:ர௬ஷ்ணனு நீனெ விஜயவிட்டல இந்து: 
அங்கு!ரவு பலிஸி LO ப்‌:ராப்‌தியாகலோ தேவ 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 5 
இது விஜயதாசர்‌, கோபாலதாசருக்கு அங்கிதம்‌ வழங்கியபோது 
இயற்றிய பாடல்‌. 





கோபாலவிட்டலா, என்‌ இந்த வாக்கினை நிறைவேற்று. சுஜீவியான 
பாகண்ணன்‌, பற்பல பிறவிகளில்‌ என்னுடன்‌ இருந்து, என்‌ அந்தர்யாமி 
யான விஜயவிட்டலனை வணங்கியிருக்கிறான்‌. இவன்‌ மேல்‌ உன்‌ 
கிருபையைக்‌ காட்டி, உன்‌ உண்மையான தாசர்களின்‌ அருகில்‌ 
இவனை இருக்க வை. 


உன்‌ பிரேரணையின்‌ பேரில்‌ அங்கிதம்‌ வழங்கியிருக்கிறேன்‌. பிறவிப்‌ 
பயன்‌ காரணமாக இந்த பிறவியில்‌ இவனுக்கு துன்பங்கள்‌ எதுவும்‌ 
வராமல்‌ காப்பாற்று. உன்‌ மகிமைகளை எப்போதும்‌, எந்தவித 
சந்தேகமும்‌ இன்றி, காவிய ரூபத்தில்‌ இயற்றுமாறு இவனுக்கு அருள்‌ 
செய்‌. சம்சாரத்தில்‌ வரும்‌ துன்பங்களிலிருந்து விடுதலை 
அளிப்பாயாக. (பாகண்ணன்‌ வெங்கடகிருஷ்ணா என்னும்‌ அங்கிதத்தில்‌ 
ஏற்கனவே பாடல்களை இயற்றியிருந்தார்‌. வெங்கடகிருஷ்ணனும்‌ 
நீயே. விஜயவிட்டலனின்‌ ப்ரேரணையின்படி, கோபாலவிட்டலா 
என்னும்‌ அங்கிதத்தை வழங்குகிறேன்‌. இவனின்‌ பக்தியை வளர்த்து, 
உன்னுடைய ரூபம்‌ காணுமாறு அருள்புரி. இந்த என்னுடைய 
வாக்கினை நிறைவேற்றிக்‌ கொடு என்கிறார்‌ விஜயதாசர்‌. இதன்படியே 
பாகண்ணனும்‌ பக்தியலி பாகண்ணா' என்று அழைக்கப்படுகிறார்‌. 


வசன சாகித்யத்தில்‌ அங்கிதம்‌ 





12ம்‌ நூற்றாண்டில்‌ துவங்கிய சிவசரண சாகித்யமான வசன 
சாகித்யத்திலும்‌ அங்கிதத்தைக்‌ காணமுடியும்‌. 


பசவண்ணா - கூடல சங்கம தேவ 
அக்கமகாதேவி - சென்னமல்லிகார்ஜுன 
நிஜகுண சிவயோகி - ஷம்புலிங்க 


சங்கீத சாகித்யத்தில்‌ அங்கிதம்‌ 





சங்கீத கிருதிகளிலும்‌ அங்கிதத்தைக்‌ காணமுடியும்‌. கிருதியை 
இயற்றுபவர்கள்‌, தங்களின்‌ குலதெய்வத்தையோ அல்லது தமது 
இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி, அவர்களுக்கு அந்த கிருதியை 
சமர்ப்பிக்கிறார்கள்‌. இவர்களிலும்‌ பர்யாய அங்கிதம்‌ வழக்கத்தில்‌ 
இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு: ஸ்வாதி திருநாள்‌ மகாராஜா, 


6-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 
பத்பனாப, கமலனாப, சரசிஜனாப என்று அங்கிதங்களை வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 





தன்னுடைய பெயரையே அங்கிதமாக வைத்துக்கொண்டவர்‌ 
தியாகராஜர்‌ - அங்கிதம்‌ தியாகராஜா. 

வாசுதேவாசார்யரின்‌ அங்கிதம்‌ வாசுதேவ. 

சாமராஜ ஒடெயரின்‌ அங்கிதம்‌ ஸ்ரீவித்யா. 

முத்துஸ்வாமி தீக்ஷிதர்‌ குருகுஹ என்னும்‌ அங்கிதத்தால்‌ சுப்ரமண்ய 
ஸ்வாமிக்கும்‌, 

ஷ்யாமா சாஸ்திரிகள்‌ ஷ்யாமகிருஷ்ண என்னும்‌ அங்கிதத்தால்‌ 
பங்காரு காமாட்சிக்கும்‌ தமது கிருதிகளை சமர்ப்பித்தனர்‌. 


7. ஹரிதாச சாகித்யத்தின்‌ பல வகைகள்‌ 





ஹரிதாச சாகித்யத்தில்‌ உகாபோகம்‌, சுளாதி, கீர்த்தனை, வருத்த நாமா, 
தண்டகம்‌, கோலுஹாடு, கேசவ நாமா, ஷோபானே, உருட்டாணி, லாலி, 
லாவணி என்று பல்வேறு வகைகள்‌ உள்ளன. இவற்றில்‌ அதிகமாக 
நாம்‌ காண்பது கீர்த்தனை, சுளாதி மற்றும்‌ உகாபோக வகைகளையே. 
இதிலும்‌ கீர்த்தனைக்கு முதலிடம்‌, பின்‌ சுளாதி மற்றும்‌ உகா 
போகங்கள்‌ வருகின்றன என்று சொல்லலாம்‌. 


** கன்னட மூலம்‌ : திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 





https://hks-bhavaprakashike.blogspot.in என்னும்‌ இணைய 
தளத்தில்‌ 'பாவபிரகாசிகை' என்னும்‌ (ஹரிகதாம்ருதசாரத்தின்‌) கன்னட 
உரையின்‌ மொழிபெயர்ப்பு - தினம்‌ ஒரு பத்யம்‌ - என்று வெளியிடப்‌ 
பட்டு வருகிறது. அனைவரும்‌ அந்த தளத்தில்‌ முதல்‌ பதிவிலிருந்து - 
தொடர்ந்து - தினந்தோறும்‌ படிக்க வேண்டும்‌ என்பது எங்களின்‌ 
வேண்டுகோள்‌. ஹரிகதாம்ருத சாரத்தில்‌ ஈடுபாடுள்ள அனைத்து 
தமிழ்‌ மாத்வர்களுக்கும்‌ இதனை தயவு செய்து தெரிவிக்கவும்‌.” 











இந்த இதழைப்‌ பற்றி தங்களின்‌ பிற வாட்சப்‌, மின்னஞ்சல்‌ 
க்ரூப்களில்‌ சொல்லி, மேலும்‌ பல ஹரிபக்தர்கள்‌ இந்த 
பயனுள்ள தகவல்களைப்‌ பெறுவதற்கு உதவவும்‌ 








ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 7 








ஹரிதாசர்களின்‌ வாழ்க்கை வரலாறு 





ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ 





தம்‌ விட்டையே பாண்டுரங்க விட்டலனின்‌ கோயிலாக மாற்றத்‌ 
திட்டமிட்ட ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌, அங்கு கலிமர்த்தன முக்ய 
பிராணதேவரையும்‌ பிரதிஷ்டை செய்ய சங்கல்பித்தார்‌. ஆலய 
நிர்மாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார்‌. கதக்‌ என்கிற 
ஊரிலுள்ள பிரசித்திபெற்ற சிற்பி சோமண்ணா என்பவரை வர 
வழைத்து கருங்கல்லில்‌ பாண்டுரங்க மூர்த்தியை வடிக்குமாறு 
கேட்டுக்கொண்டார்‌. செகந்திராபாத்‌ ஊரிலுள்ள ஓண்டீலு வம்சத்தை 
சேர்ந்த ஸ்ரீரங்கனாத ராயர்‌ தம்‌ வீட்டில்‌ பூஜித்து வந்த மிகவும்‌ 
புராதமான பிராணதேவரை தாசருக்குக்‌ கொடுத்தார்‌. 


தம்‌ வீட்டை நன்றாக மாற்றியமைத்து அதை கோயிலாக்கி அந்த 
ஆலயத்திற்கு 'குருகோவிந்த நிவாஸ என்கிற பெயரையும்‌ வைத்தார்‌. 
மூன்று நாட்கள்‌ மிகச்சிறப்பாக, விதிபூர்வமாக, ஸ்ரீரங்கத்திலிருந்து 
வந்திருந்த புரோகிதர்கள்‌ மூலமாக பிரதிஷ்டாபனம்‌ நடந்தேறியது. 
ஸ்ரீபிரமாதி ஆண்டு வைசாக மாதம்‌ UGM சப்தமி குருவாரம்‌ (24-5-1973) 
காலையில்‌ சிம்ம லக்னத்தில்‌, பரமபூஜ்ய சாகரகட்டெ மடாதீசரான 
ஸ்ரீ்ரீபிரத்யும்ன தீர்த்த ஸ்ரீபாதங்களவரின்‌ திருக்கரங்களால்‌, 
பாண்டுரங்க மூர்த்தி, முக்யபிராண மூர்த்தி ஆகியோரின்‌ பிரதிஷ்டை 
நடந்தது. பாரதத்தின்‌ பல இடங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்‌ 
கணக்கான பக்தர்கள்‌ இந்த கண்கொள்ளா காட்சியினைக்‌ கண்டு 
தன்யர்கள்‌ ஆனார்கள்‌. தம்‌ வீட்டையே பகவானுக்காக அர்ப்பணித்த 
உத்தம ஹரிதாசர்‌, இந்த இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த குரு 
கோவிந்த விட்டல தாசர்‌. 


இன்று குருகோவிந்தவிட்டல தாசர்‌, நம்மிடையே இல்லை 
யென்றாலும்‌, அவர்‌ மைசூரில்‌ கட்டிய 'குருகோவிந்த நிவாஸ 
என்னும்‌ கோயிலும்‌ அங்குள்ள பாண்டுரங்க, முக்யபிராண மூர்த்தி 
களும்‌, தாசரை நினைவுறுத்துகின்றன. தாசரால்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
தர்மதர்சி மண்டலி நிர்வாகத்தினர்கள்‌ மூலமாக இன்றும்‌ பூஜை 
ஆராதனைகள்‌ விதிபூர்வமாக விமரிசையாக நடந்து வருகின்றன. 
தாசர்‌ நாமம்‌ வாழ்க. நாமும்‌ மைகர்‌ சென்று குருகோவிந்த 
நிவாஸத்தை ஒருமுறையாவது காண்போமாக. 





8-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 
குருக்ருபா கிரந்த மாலா மற்றும்‌ தாசரின்‌ கடைசி யாத்திரை 





ஸ்ரீகுருகோவிந்த விட்டலதாசர்‌ மிகவும்‌ உயர்ந்த கவி. அனேக பாடல்‌ 
களைப்‌ புனைந்தவர்‌. ஹரிதாச பரம்பரையை வளர்த்த மேதாவி. பல 
வடமொழி நூல்களை கன்னடத்தில்‌ பாடல்களாக வடித்துத்‌ தந்தவர்‌. 
சிறந்த சாகித்ய கர்த்தா. பரம பக்தர்‌. எளியவர்‌. அவருடைய சில 
படைப்புகளை மிகவும்‌ சுருக்கமாக இங்கு காண்போம்‌. 


குருக்ருபா கிரந்த மாலா என்னும்‌ ஒரு நிறுவனத்தை நிறுவி, அதன்‌ 
மூலம்‌ பற்பல நற்கிரந்தங்களை வெளியிட்டு, தாச வாணியை 
பரப்பினார்‌ தாசர்‌. ஒரு பல்கலைக்கழகம்‌ செய்ய வேண்டிய 
வேலைகளை, ஒரு தனி மனிதராக நின்று சாதனை புரிந்தார்‌ நம்‌ 
தாசர்‌. 1965ம்‌ ஆண்டு, தம்‌ குருவான தந்தெமுத்து மோகன விட்டல 
தாசரின்‌ ஜென்ம நூற்றாண்டு விழா சமயத்தில்‌, குருவின்‌ விசேஷ 
சரித்திரத்தை, தம்‌ நண்பர்‌ ரமாகாந்த விட்டல தாசருடன்‌ இணைந்து 
வெளியிட்டார்‌. 1978ம்‌ ஆண்டு இப்புத்தகம்‌ மறுபதிப்பு கண்டது. இந்த 
நூல்‌ ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம்‌. தாச சாகித்யத்திற்கு ஓர்‌ 
அணிகலன்‌. 


தாசர்‌ தம்முடைய பரமகுருவான ஸ்ரீமுத்துமோகன விட்டல தாசரின்‌ 
ஜீவன சரித்திரத்தை 1965ம்‌ ஆண்டு வெளியிட்டார்‌. இதில்‌ தாசரின்‌ 
எழுத்துத்‌ திறமையைக்‌ காணலாம்‌. சரித்திர விமர்சன நுட்பத்தையும்‌ 
காணலாம்‌. இது பல பேர்களிடம்‌ விஷயங்களை சேகரித்து, ஆய்வு 
செய்து எழுதப்பட்ட திறனாய்வு நூல்‌ ஆகும்‌. தாசர்‌ இந்த நூலை 
வெளிக்கொணர எடுத்துக்‌ கொண்ட கஷ்டம்‌ கொஞ்ச நஞ்சம்‌ அல்ல. 


தாசர்‌ செய்த மிகவும்‌ அற்புதமான காரியம்‌ “ஹரிபக்தி விஜயம்‌: 
என்னும்‌ மிகச்சிறந்த கிரந்தத்தை இயற்றியதே. தாசமார்க்கத்தில்‌ 
வந்த யாருமே மறுக்க முடியாத, மறக்கமுடியாத உயர்ந்த நூல்‌ இது. 
இந்த நூல்‌ 7 பாகங்களில்‌ வெளிவந்தது. இந்நூலில்‌ கர்னாடகத்தில்‌ 
இருந்த புகழ்பெற்ற / புகழ்பெறாத ஹரிதாசர்கள்‌, என அனைவரின்‌ 
சரித்திரங்களும்‌, மிகவும்‌ விளக்கமாக விமரிசையாக எழுதப்‌ 
பட்டுள்ளன. இதைப்‌ படித்தால்‌ தாச கூடத்தின்‌ பிரபாவத்தை நன்றாக 
உணரலாம்‌. இதில்‌ ஹரிதாசர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றினைக்‌ 
கூறியதோடு மட்டுமல்லாமல்‌, அவர்கள்‌ இயற்றிய கிருதிகள்‌, 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 9 
கிரந்தங்கள்‌, அவற்றின்‌ விசேஷங்கள்‌ ஆகிய அனைத்தும்‌ 
கூறப்பட்டுள்ளன. இந்நூல்‌ ஹரி தாச கூடத்தின்‌ தலையாய 
நூலாகும்‌. 





தாசர்‌ செய்த மற்றொரு மத்வமத இலக்கியச்‌ சேவை என்ன 
வென்றால்‌ வேதத்திலுள்ள 10 உயர்ந்த உபநிஷதங்களை மத்வ 
பாஷ்ய ரீதியாக கன்னடத்தில்‌ *த்ரிபதி' அல்லது 'ஷட்பதி' என்கிற 
கவிதை வடிவில்‌ மொழிபெயர்த்துச்‌ செய்ததாகும்‌. இதை பண்டிதர்‌ 
களும்‌, பாமரர்களும்‌ பாராட்டியுள்ளனர்‌. மூலபாடத்திற்கு விரோத 
மில்லாமல்‌, செய்த மொழிபெயர்ப்புகள்‌ இந்த உபநிஷத்‌ பாஷ்யங்கள்‌. 


தாசருக்கு இருந்த அபாரமான சம்ஸ்கிருத, கன்னட மொழிப்‌ 
புலமைகளினால்‌ இந்த கிரந்தங்களை இயற்ற முடிந்தது. இவற்றில்‌ 
காவிய ரசங்கள்‌ தளும்பி வழிந்தன. ஒவ்வொரு கிரந்த ஆரம்பத்திலும்‌ 
விஸ்தாரமான, முன்னுரைகளை எழுதி, அந்த நூலின்‌ சாரத்தை 
தருவது தாசரின்‌ வழக்கமாகும்‌. மாத்வ கொள்கைகளைப்‌ பரப்புவது 
தாசரின்‌ குறியாகும்‌. மங்கள ஸ்லோகங்களை விசேஷமாக செய்வது 
தாசரின்‌ வழக்கமாகும்‌. கன்னட சாகித்யத்திற்கு இவ்வாறாக உயர்ந்த 
தொண்டாற்றினார்‌ தாசர்‌. 


குருகோவிந்தவிட்டல தாசர்‌ ஹரிதாச பத்ததியின்‌ பிரகாரம்‌, பற்பல 
கிருதிகளை இயற்றியுள்ளார்‌. சுமார்‌ 700 பதங்கள்‌ இப்பொழுது 
கிடைத்துள்ளன. தம்‌ சிஷ்யர்களுக்கு அங்கிதம்‌ அளிக்கும்போது 
இயற்றிய பதங்களே 25056 மேல்‌ இருக்கும்‌. பல பதங்கள்‌, 
பிரார்த்தனை வடிவில்‌ உள்ளன. இந்த கீர்த்தனைகள்‌, 2 பாகங்களாக 
பிரசுரிக்கப்பட்டுள்ளன. தாச வகுப்பு, யதி வகுப்பு, தேவதா வகுப்பு 
என்று பிரிக்கப்பட்டு இவை வெளியிடப்‌ பட்டுள்ளன. 


ஆ நமிபெ மாதா பிரர்கெ என்னும்‌ கிருதியில்‌, தம்முடைய 
பெற்றோர்‌ பக்திகளை தாசர்‌ நமக்காகக்‌ காட்டியுள்ளார்‌. இந்நூலில்‌, 
தாசர்‌ தம்முடைய இணையில்லா குருபக்தியையும்‌ காட்டியுள்ளார்‌. 


தம்முடைய குருவான பரமப்ரிய சுப்பராய தாசர்‌ என்கிற தந்தெ 
முத்து மோகனவிட்டல தாசரின்‌ மேல்‌ 43 கீர்த்தனைகளை நம்‌ தாசர்‌ 
இயற்றியிருக்கிறார்‌. பரமகுருவான தொட்டபள்ளாபுர முத்து மோகன 
தாசரின்‌ மேல்‌ 5 கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார்‌. ப்ராசீன ஹரி 
தாசர்களான புரந்தரதாசர்‌, விஜயதாசர்‌, கோபாலதாசர்‌, ஜகன்னாத 


10-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 
தாசர்‌, மோகனதாசர்‌ மேல்‌ பல பதங்கள்‌ பாடியுள்ளார்‌. மோகன 
தாசரின்‌ மேல்‌ 6 கீர்த்தனைகளைப்‌ பாடியுள்ளார்‌. ஒவ்வொரு 
கீர்த்தனைகளிலும்‌ அந்தந்த பெரியவர்களின்‌ சிறப்புகளையும்‌, 
அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ நடந்த சம்பவங்களையும்‌ அழகாக 
வர்ணித்துள்ளார்‌ தாசர்‌. அதேபோல மாத்வ யதிகளின்‌ பேரிலும்‌ பல 
கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார்‌. 

= திரு. குரோம்பேட்டை R. ஸ்ரீதரன்‌ 








ஹரிதாசர்களின்‌ சிந்தனை முத்துக்கள்‌ 





ஸ்ர்ூவியாசராஜரின்‌ ஆராதனை 





அர்த்திகல்பித கல்போயம்‌ ப்ரத்யர்த்தி கஜகேசரி | 
வியாசதீர்த்த குருர்பூயாத்‌ அஸ்மதிஷ்டார்த்த சித்தயே ॥ 


த்வைத சித்தாந்த இதிகாசத்தில்‌ முனித்ரயர்‌ என்று அழைக்கப்பட்ட 
ஸ்ரீமதாசார்யர்‌, ஸ்ரீஜயதீர்த்தருக்குப்‌ பிறகான இடத்தைப்‌ பிடித்த, விபூதி 
புருஷர்‌ ஸ்ரீவியாசராஜர்‌. ஸ்ரீவியாசராஜரின்‌ அவதாரத்திலிருந்து 
துவங்கி, அவரது வாழ்க்கை முழுவதுமே ஒரு அற்புதம்‌, சுவாரசியம்‌ 
ஆகும்‌. அன்றிலிருந்து இன்று வரையிலான பரம்பரையே இவருக்கு 
தலைவணங்கியிருக்கிறது. மிகுந்த மரியாதையுடன்‌, பணிவு, 
பக்தியுடன்‌ அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. சித்தாந்தத்தின்‌ வியாச 
தாச கூடத்திற்கு ஸ்ரீராஜர்‌ செய்த அருள்‌ பற்பல. எண்ணிக்கையில்‌ 
அடங்காதது. ஸ்ரீபுரந்தரதாசரின்‌ வாக்கு, அனைத்து பக்தர்களின்‌ 
வாக்காகவே உள்ளது. 


குருவியாசராயர சரணவெனகெ கதி | 
புரந்தரவிட்டலன அரிதெ இவரிந்த ॥ 


ஸ்ரீவியாசராஜரின்‌ அற்புத ஆளுமையை சாதாரண மனிதரால்‌ 
ஊகிப்பதும்‌ அசாத்தியம்‌. ஸ்ரீபிரம்மண்ய தீர்த்தர்‌ போன்ற குரு, 
ஸ்ரீரீபாதராஜர்‌ போன்ற வித்யாகுருவைப்‌ பெற்ற மகாத்மர்‌. 12 
ஆண்டுகள்‌ திருப்பதியில்‌ வெங்கடேசனை பூஜித்த தன்யாத்மர்‌. 
சக்ரவர்த்திகளினால்‌ போற்றப்பட்ட ராஜகுரு. கல்வியறிவின்‌ சிகரம்‌ 
என்று அழைக்கப்படும்‌ வியாசத்ரய கிரந்தத்தை இயற்றியவர்‌. 





ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 11 
விஜயீந்த், வாதிராஜ போன்ற திமிங்கிலங்களை தயார்‌ செய்தவர்‌. 
தத்வவாதத்தின்‌ மொழிபெயர்ப்பன ஹரிதாச  சாகித்யத்திற்கு 
தலைவராக ஓம்காரம்‌ போட்டவர்‌. புரந்தரதாசர்‌, கனகதாசர்‌ 
ஆகியோருக்கு தாசதீக்ஷை அளித்து, சாகித்ய சங்கீத உலகிற்கு மறு 
பிறவி அளித்த மகாபுருஷர்‌. ஸ்ரீஜயதீர்த்தருக்குப்‌ பிறகு சித்தாந்தத்தை 
மறுபடி நிறுவிய சர்வக்ஞர்‌. 





வாதம்‌ செய்ய வந்தவர்களாலும்‌ புகழப்பட்ட அறிஞர்‌. யந்த்ரோத்தாரக 
பிராணனை நிறுவியவர்‌. இவரைப்‌ போலவே பற்பல பிராணரை 
நிறுவி பரம்பரையின்‌ மகிமைகளை, ஆசார விசாரங்களை பரப்பி, 
வளர்த்த வணங்கத்தக்கவர்‌. கர்னாடக சாம்ராஜ்யத்தின்‌ ரத்ன 
சிம்மாசனத்தில்‌ ஏறி, சக்ரவர்த்திகளினால்‌ ரத்ன-அபிஷேகங்களை 
பெற்றவர்‌. பேசுமொழியில்‌ பல்வேறு கிருதிகளை இயற்றி, 
சாதாரணர்களும்‌ சாதனை செய்யுமாறு அருளியவர்‌. பாரதத்தின்‌ நீள 
அகலத்திற்கும்‌ த்வைத மதத்தை பிரசாரம்‌ செய்து மக்களை 
ஆசிர்வதித்தவர்‌. குருசார்வபெளம என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீவியாச 
ராயரை, பரம்பரையே பாடி கொண்டாடியிருப்பதை பார்க்கிறோம்‌. 
புரந்தரதாசர்‌ கூறியது இவ்வாறு: 


வியாசராயர சரணகமல தருஷனவெனகெ 
ஏசுஜனுமத சுக்ருத பல தொரகிதோ என்ன 
சாசிர குலகோடி பாவன்னவாயிது 
ஸ்ரீூஷன்ன பஜிசுவுதகதிகாரி நானாதே 
தோஷரஹிதனாத புரந்தரவிட்டலன 

தாசர கருணவென்ன மேலே இரலாகி || 


ஸ்ரீவியாசராஜரின்‌ வித்யாகுருவான ஸ்ரீஸ்ரீபாதராஜர்‌, தம்‌ சிஷ்யரைப்‌ 
பற்றி கூறியதாவது: 


சாசிர ஜிஹ்வெகளுள்ள சேஷனே கொண்டாடபேகு | 
வியாசமுனிராயர சன்யாசதிரவ ॥ 


துர்மதங்களை கண்டித்த ஸ்ரீவியாசராஜரைப்‌ பற்றி குருவின்‌ வாக்கு. 
இதிரதாவுது நிமகெ வ்யாசமுனிராய | 


பதுமனாபன தாச பரம உல்லாஸ || 
வாதிதிமிரமார்த்தாண்ட நெந்தெனிஸிதெ 


12-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 

யதிகளொளு நிம்மந்ததவருகள நா காணே || 

ஸ்ரீராஜரின்‌ சன்யாசம்‌, பாண்டித்யம்‌ மற்றும்‌ மகிமைகளைப்‌ பற்றி 
ஸ்ரீபுரந்தரதாசர்‌ கூறியது: 





வாசுதேவன சரணவனஜவந்திதனெ சன்‌ 

நியாச ரத்னாகரனே துர்வாதிம்ருகபேருண்ட 

வாதி பயங்கர துர்வாதிகோலாஹல 
வைஷ்ணவோத்தமனே சத்வைஷ்ணவ ப்ரஜானந்த 
வைஷ்ணவாகம பரித வைஷ்ணவ சுப்ரீத 
வைஷ்ணவ கமல சூர்ய வைஷ்ணவகுமுத சந்த்ர 
வைஷ்ணவ குலோத்துஷ்ட வைஷ்ணவ விசிஷ்ட ॥ 


ஸ்ரீவியாசராஜரைப்‌ பற்றி விஜயதாசர்‌ தமது ஒரு கிருதியில்‌ பாடியது 
இவ்வாறு: 


வியாசராயர ஸ்மரிஸிரோ 

வியாசராயர ஸ்மரிஸி ஏசு ஜன்மத பாப 

நாஷவாகுவுது நிம்மாஸெ சித்திசுவுது 

லேசாகி சுகிசி அனந்த வைகுண்டதலி 

வாசவாகுவுது நிஜபகுதியலி | 

யந்த்ரோத்தாரகன ப்ரதிஷ்டிஸி விஜயீந்த்ர 

சந்தவாதிராஜகொலிது, புரந்தர 

இந்து சிஷ்யரன்னுபடெது உபதேஹிஸிமந்த்ரசித்தியனெ கொட்டு | 
மத்வமதவெம்ப துக்தாப்திகெ புர்ணேந்து 

மத்வவல்லப நம்ம விஜயவிட்டலன பாதத்வயவபஜிசுவரு கேளி॥ 


ஈகன்னடத்தில்‌: திரு.ஏ.பி.ஷாமாச்சார்‌, பெங்களூரு 








NYA சித்தாந்தத்தைப்‌ பற்றிய 5,000 Objective type கேள்வி 
பதில்களுக்கு Vedhanidhi Android appo இன்றே Download 
செய்யுங்கள்‌. ரூ150 செலுத்தி இதை தரவிறக்கினால்‌ ஒரு 
புத்தகம்‌ பரிசு. மேலும்‌, Test Mod நீங்கள்‌ கொடுக்கும்‌ 
ஒவ்வொரு 1,000 சரியான பதில்களுக்கும்‌ ஒரு புத்தகம்‌ பரிசு 
கிடைக்கும்‌. 








ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 13 








கேசவ நாமா 





கேசவ ஜகதீஷ - ஸ்ரீவாதிராஜர்‌ 








நாராயண சகலவேத்‌ பாராயண கிருஷ்ண 

நாரதாதிகள வந்த்ய சீதாபதே ॥2॥ 

நாரதர்‌ முதலானவர்களால்‌ வணங்கப்படும்‌ சீதாபதியான கிருஷ்ணன்‌ 
அனைத்து வேதங்களால்‌ மட்டுமே அறிந்து கொள்ளப்படுபவனாக 
இருக்கிறான்‌ - அவனே நாராயணன்‌. 


மாதவ மங்களகா”“த்‌'ர வேதவன்னே கத்து: ஒய்து” 

ஆ Sma கொ ]'ந்தே' சீதாபதே ॥3॥ 

வேதங்களை திருடிச்சென்ற சோமன்‌ என்னும்‌ அசுரனைக்‌ கொன்ற 
மத்ஸ்யாவதாரியான சீதாபதி நீயே மங்களஸ்வரூபனான மாதவன்‌. 


கோவிந்த கோகுலபா“ல கோபியர மனோஹர 

ஆதி கூர்மாவதார சீதாபதே ॥4॥ 

ஆதி கூர்மாவதாரி, கோகுலத்தில்‌ பிறந்தவன்‌, மற்றும்‌ கோபியரின்‌ 
மனம்‌ கவர்ந்தவனுமான சீதாபதியான நீயே கோவிந்தன்‌. 


விஷ்ணுவே யதிகள வந்த்ய அஷ்டலட்சுமியர நாத்‌ 

தி£ட்டு' வராஹரூபனாத சீதாபதே ॥5॥ 

வராக ரூபனான, அஷ்ட லட்சுமிகளின்‌ பதியான, யதிகளால்‌ 
வணங்கப்படுபவனான சீதாபதியான நீயே - விஷ்ணு. 


மதுசூதன வாமன வைரி யதுகுலக்கெ திலகனாத 

செலுவனாத ஹரி நீனே சீதாபதே ॥6॥ 

ஹே சீதாபதியே நீ கம்சனின்‌ எதிரி, யதுகுல தலைவன்‌, 
பாவங்களைப்‌ போக்குபவனான ஹரி, மது என்னும்‌ தைத்யனை 
அழித்த மதுசூதனன்‌. 


த்ரிவிக்ரமரூபனாகி த்ரிஜக“வன்னே பாலிஸித 

வாமனரூபி நீனே சீதாபதே III 

சீதாபதி, நீ வாமனனாகி வந்து மூன்று உலகங்களுக்கும்‌ 
தலைவனான த்ரிவிக்ரமன்‌. 


14-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 

வாமனரூபவ தாளி ஆ மஹாபலியன்னெ து'ளிது” 

நேமதி க்ஷத்ரேர கொந்த” சீதாபதே Isi 

சீதாபதி, நீ பரசுராமனாகி க்ஷத்ரியர்களைக்‌ கொன்றாய்‌, பிரம்ம 
சாரியாக வந்து த்ரிவிக்ரமனாக வளர்ந்து, பலி சக்ரவர்த்தியைக்‌ 
கொன்ற வாமனன்‌. 





ஸ்ரீதர நீனெந்தெனிஸி ஸோஷிஸி க“ளரனெல்ல 

ஜானகிய தந்த ராம சீதாபதே ॥9॥ 

சீதாபதியாகிய நீ அசுரர்களைக்‌ கொன்று, ஜானகியை திரும்ப 
அழைத்து வந்த ராமனான ஸ்ரீதரன்‌. 


ஹ்ருஷிகேஷ நீனெந்து ரிஷிகளு ஸ்துதிய மாடி 

வசுதேவ சுத கிருஷ்ண சீதாபதே ॥10॥ 

ஹே சீதாபதியான நீ, வசுதேவனின்‌ மகனாக கிருஷ்ணனாக வந்து 
முனிவர்களால்‌ வணங்கப்பெற்ற ஹ்ருஷிகேசன்‌. 


பத்பனாபனெம்ப வேத Más urh பொகளுதிதெ” 

புத்தாவதார கிருஷ்ண சீதாபதே ॥11॥ 

ஹே சீதாபதியான நீ, கிருஷ்ணாவதாரியாக வந்து, புத்தாவதாரத்தை 
எடுத்து, வேதங்களால்‌ புகழப்பட்ட பத்பனாபனாக இருக்கிறாய்‌. 


தாமோதரனெந்து நிம்ம தேவதெகளெல்ல கரெயெ 

ஆ மஹாகல்க்யனாத சீதாபதே ॥12 

கல்கி அவதாரியான சீதாபதியான உன்னை தேவதைகள்‌ தாமோதரன்‌ 
என்று வணங்குகின்றனர்‌. 


சங்கருஷண தேவ நிம்ம கிங்கரரு நாவெல்லரய்ய 

பங்கஜாஸன வந்த்ய ராம சீதாபதே ॥13 

பிரம்மனால்‌ வணங்கப்படும்‌ சீதாபதி ஸ்ரீராமனே, நாங்கள்‌ அனைவரும்‌ 
சங்கர்ஷணனான உனக்கு தாசர்கள்‌. 


வாசுதேவ நிம்ம பாதக்கெ வந்தனெய மாடுவெனய்ய 

தோஷராஹஷி நாஷமாடு சீதாபதே ॥14 

சீதாபதியே உன்‌ பாதங்களை வணங்குகிறேன்‌. என்‌ வினைப்‌ 
பயன்களை பரிகாரம்‌ செய்யும்‌ வாசுதேவன்‌ நீயே. 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 15 





ப்ரத்யும்னனெந்து சுரரு எத்து” நின்ன பொகளுத்திரெ 

உத்தா“ர மாடித தேவ சீதாபதே ॥15 

ஞானத்தைக்‌ கொடுக்கக்கூடிய சீதாபதி, அறிஞர்கள்‌ உன்னை 
வணங்கினால்‌, நீ பிரத்யும்ன ரூபத்தினால்‌ அவர்களை 
காப்பாற்றுகிறாய்‌. 


அனிருத்தனே க*தியெந்து அனுதின நின்ன க'ரெயெ 

அனிமித்த பந்து” கிருஷ்ண சீதாபதே ॥16 

எதையும்‌ எதிர்பாராமல்‌ உதவி செய்யும்‌ சீதாபதியே, நீயே கதி 
யென்று உன்னை வணங்குபவரை காப்பாற்றும்‌ ஸ்ரீகிருஷ்ண 
அனிருத்தனாக இருக்கிறாய்‌. 


புருஷோத்தம புண்யநாம ஸ்மரிசுவ ஜனர 

மனோஹருஷ நீடித ராம சீதாபதே ॥17 

சீதாபதியான ஸ்ரீராமனின்‌ புண்ணிய நாமத்தை நினைப்பவர்களுக்கு 
பேரானந்தத்தைக்‌ கொடுக்கக்கூடிய புருஷோத்தமனாக நீ இருக்கிறாய்‌. 


அதோக்ஷூஜ லோககளிகெ ஆதாரபூ“த'னாகி'ருவெ 

வேதவேத்யராம சீதாபதே ॥18 

வேதங்களில்‌ புகழப்படும்‌ ஹே சீதாபதியே, உலகத்தில்‌ உள்ள 
அனைவருக்கும்‌ ஆதாரமாக விளங்கும்‌ அதோக்ஷஜனாக நீ 
இருக்கிறாய்‌. 


நாரசிம்ஹ நரனிகெ வேதகீதெகளனெல்ல 

போ“தனெயன்னு மாடித சீதாபதே ॥19 

ஹே சீதாபதியே, நீ கிருஷ்ணாவதாரத்தில்‌ அர்ஜுனனுக்கு வேதத்தின்‌ 
சாரமான பகவத்கீதையை போதித்து, நரசிம்மனாக இருக்கிறாய்‌. 


அச்யுத விஷ்வாமித்ர அதிஷய யாகவ காய்த 
பக்தவத்ஸல ராம சீதாபதே ॥20 
சீதாபதியான ஸ்ரீராமனே, பக்தவத்ஸலனான நீ விஸ்வாமித்ரர்‌ 
நடத்திய யாகத்தை தடையில்லாமல்‌ நடத்தி காப்பாற்றிய 
அச்யுதனாக இருக்கிறாய்‌. 

= திருமதி. ஜெயம்மா, பெங்களூரு 


16 -ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 








ஹரிதாசர்களின்‌ புதிர்‌ கவிதைகள்‌ 





மங்கள கீதம்‌ - இயற்றியவர்‌ : கனகதாசர்‌ 





மங்களம்‌ ஜய மங்களம்‌ || LI 
மங்க:ளாருதிய பாடி?ரெ மானினியரு ||அப 


அந்த“கனனு ஜன கந்த?ன தந்தெய 
கொந்த:ன MTB நிந்த5வன 
சந்த5தி படெசத:வன நந்தனெயள நல 
விந்த? SIS WES MAS: ||1 


ரதூவ நட?ரி ஸுர USS திருகு*வன 
ஸுதனிகெ: ஸாபவனித்தவன 

AUDI தடெஃதன ஸதிய ஜனனி USU 
ஸதியர நாளித? சதுரனிகெ: | |2 


ஹரிய மகன ஸிர தரித:ன தந்தெய 
ஹிரிய மகன தம்மன பிதன 

ப*ரதி? பு*ஜிஸித*வன ஸிரத:லி நடிஸித* 
வர காகி:நெலெயாதி கேசவகெச ||3 


பொருள்‌: 

இந்த மங்களப்‌ பாடலில்‌ கனகதாசர்‌ பல உறவு முறைகளைக்‌ கூறி, 
புராண அறிவைப்‌ பயன்படுத்தி, பகவந்தனின்‌ மங்களா குணங்களைப்‌ 
பாடி, அப்பேர்ப்பட்ட பகவானுக்கு மங்களங்கள்‌ என்று முடிக்கிறார்‌. 
சரணங்களில்‌ மட்டும்‌ புதிர்கள்‌ இருப்பதால்‌, அவற்றைப்‌ பார்ப்போம்‌. 


#1: அந்த*கன்‌ என்றால்‌ பிறவிக்கு ருடன்‌. இங்கு அது 
திருதராஷ்டிரனைக்‌ குறிக்கிறது. அவர்‌ அனுஜன்‌ (தம்பி) பாண்டு 
மகாராஜா. அவர்‌ கந்தன்‌ (மகன்‌) தர்மராஜன்‌. அவர்‌ தந்தை யம தர்மன்‌. 
அவரைக்‌ கொன்றவர்‌ பரமசிவன்‌. இது மார்க்கண்டேயனைக்‌ காக்கும்‌ 
போது நடந்தது. சிவன்‌ தலையில்‌ நின்றவர்‌ சந்திரன்‌. சந்திரனைப்‌ 
பெற்றவர்‌ சமுத்திராஜன்‌ (வருணன்‌). அவன்‌ மகள்‌ லட்சுமிதேவி. 
அவரை மார்பில்‌ தரித்தவன்‌, முக்தி கொடுக்கும்‌ முகுந்தன்‌. அந்த 
முகுந்தனுக்கு மங்களம்‌ என்கிறார்‌ கவி. 





ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 17 





42: வான்வெளியில்‌ ரதத்தில்‌ திரிபவர்‌ - சூரியன்‌. அவர்‌ மகன்‌ கர்ணன்‌. 
அவருக்கு சாபம்‌ கொடுத்தவர்‌ பரசுராமர்‌. அவரின்‌ வேகத்தைத்‌ 
தடுத்தவர்‌ சீதை. சீதையின்‌ அம்மா பூமாதேவி. அவரின்‌ மகன்‌ 
நரகாசுரன்‌. அவருடைய அரண்மனையில்‌ சிறைப்பட்டிருந்த 16,100 
பெண்களை, ஸ்ரீகிருஷ்ணன்‌ காப்பாற்றி, துவாரகைக்குக்‌ கொண்டு வந்து 
மணந்தான்‌. அப்படிப்பட்ட கண்ணனுக்கு மங்களம்‌ என்கிறார்‌ தாசர்‌. 


#3: amu மக என்றால்‌ சூர்யனின்‌ மகன்‌ கர்ணன்‌. கர்ணனின்‌ 
தலையை அறுத்தவன்‌ அர்ஜுனன்‌. அவனின்‌ அப்பா பாண்டுராஜா. 
பாண்டுவின்‌ பெரிய பையன்‌ தர்மராஜன்‌. அவரின்‌ தம்மன கும்பி 
பீமனின்‌) அப்பா வாயுதேவர்‌. வாயுவை சாப்பிடும்‌ பிராணி பாம்பு. 
அதாவது காளிங்கன்‌. காளிங்கனின்‌ மேல்‌ நடனம்‌ ஆடியவன்‌ 
ஸ்ரீகிருஷ்ணன்‌. அவனே காகிநெலெ ஆதிகேசவன்‌. அத்தகைய ஆதி 
கேசவனுக்கு மங்களம்‌ என்கிறார்‌ கனகதாசர்‌. 

** திரு. குரோம்பேட்டை ஈ.ஸ்ரீதரன்‌. 














ஹரிகதாம்ருதசார ஸ்லோக அர்த்தங்கள்‌ 
ஸ்ரீலட்சுமிதேவி 


ஜகது*த5ரனதி'விமல குண ரூ 

பாகளனாலோசனதி: பாசரத 

நிக௫?மத:திகளதிக்ரமிஸி க்ரியாவிசேஷகள | 
LASLAS நூத:னவ ST WS 

WAS: ஹருஷதிம்‌ AIM ஹிக்குஃவ 

த்ரிகுணமானி மஹாலகுமி சந்தெய்சலு அனுதினவு |12 


முதல்‌ பத்யத்தில்‌ ஸ்ரீநரசிம்மனை வணங்கிய ஜகன்னாததாசர்‌, 
அடுத்து தாரதம்யத்தில்‌ இரண்டாவதாக இருக்கும்‌ ஸ்ரீலட்சுமிதேவியை 
வணங்குகிறார்‌. இந்த கிரந்தத்தில்‌, 32 சந்திகளில்‌ உள்ள அனைத்து 
(988) பத்யங்களிலும்‌ பகவான்‌ சர்வோத்தமன்‌ என்பதை சொல்லி 
யிருப்பதோடு, அனைத்து தேவதைகளும்‌ பகவானின்‌ ஆதீனமே 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இதில்‌, ஜகதுதரன - உலகை தன்‌ வயிற்றில்‌ தரித்திருப்பவன்‌ என்று 
சொல்வதால்‌, லட்சுமிதேவியைவிட பகவான்‌ உத்தமன்‌ என்பதை 


சொல்கிறார்‌. இதற்கு உதாரணம்‌: ஸ்ரீபுரந்தரதாசர்‌, ஸ்ரீகிருஷ்ணனை 


18- ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 
'ஜகதோத்தாரன: என்று பாடியிருப்பது. இப்பேற்பட்ட 14 
உலகங்களையும்‌, தன்னுள்‌ தரித்திருக்கும்படியான பகவானின்‌, அதி 





விமல =- மிகமிக, சற்றும்‌ தோஷமில்லாத அனந்த கல்யாண 
குணங்களை, மகாபாரதம்‌, வேத ராசிகள்‌ ஆகியவற்றில்‌ சொல்லி 
யிருக்கும்படியான, க்ரியா விசேஷகள - பகவானின்‌ சிறந்த 


செயல்களை, ஒவ்வொரு முறையும்‌ வெவ்வேறு, புத்தம்‌ புதிதான 
ரூபம்‌ மற்றும்‌ குணங்களையும்‌ பார்த்து ஸ்ரீலட்சுமிதேவி ஆனந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. அத்துடன்‌, பகவந்தனை துதித்தவாறு, 
அபரிமிதமான மற்றும்‌ இதுவரை யாரும்‌ அடையாத ஆனந்தத்துடன்‌ 
இருக்கிறாள்‌ ஸ்ரீலட்சுமிதேவி. 


த்ரிகுணமானியான (சத்வ, ரஜஸ்‌, தமோ குணங்கள்‌, இந்த மூன்று 
குணங்களுக்கும்‌ அபிமானியான ஸ்ரீலட்சுமிதேவி நம்மை 
காப்பாற்றட்டும்‌. காப்பாற்றட்டும்‌ என்றால்‌, பணம்‌, வெள்ளி, தங்கம்‌, 
செல்வம்‌ ஆகியவற்றை அளிப்பது அல்ல. சான்றோர்களின்‌, பகவத்‌ 
பக்தர்களின்‌ சங்கத்தை அளித்து, நம்மை அருஞ்சாதனையில்‌ 
ஈடுபடுத்துவதே ஆகும்‌. 

இத்தகைய லட்சுமிதேவியின்‌ பேரருளினால்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ 
பகவத்‌ பக்தர்களின்‌ தொடர்பினால்‌, 1,000 பிறவிகளில்‌ ஞான 
பக்தியுடன்‌, வேதத்தில்‌ சொல்லப்பட்ட கர்மங்களை குறைவில்லாமல்‌ 
செய்வதற்கு, ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ அருள்‌ தேவை. மேலும்‌, நமக்கு 
விரஜா நதி ஸ்னானம்‌ செய்விப்பதுடன்‌, லிங்க தேகம்‌ பங்கமாகக்‌ 
கூடிய மிகப்பெரிய சாதனையை செய்வதற்கு ஸ்ரீலட்சுமிதேவி நமக்கு 
அருள்புரிவாளாக. 


T புருஷநாமகன ஷுபஸ்வே 
தாபளெனிப ரமாம்ப: தா பிர 
ம்மாபரோக்ஷிகளாதவர லிங்காங்க கெடிசுவளு || 


பகவானின்‌ சச்சிதானந்த, அப்ராக்ருத சரீரத்திலிருந்து வெண்மை நிற 
நீராக, வியர்வையின்‌ வடிவில்‌ வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும்‌ 
விரஜா நதியில்‌, முழுவதும்‌ சாதனையடைந்த ஜீவர்களைக்‌ 
குளிப்பாட்டி ஸ்வரூப தேகத்துடன்‌ முக்தியடைய ஸ்ரீலட்சுமிதேவி 
நமக்கு உதவி புரிகிறாள்‌. 

** திரு.முரளிதர தாசரு, பெங்களூரு. 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 19 








பகவத்கீதை 





பகவத்கீதை Vs ஹரிகதாம்ருதசாரம்‌ 





3. யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாதாத்மத்ருப்தஸ்ச மானவ: | 
ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஸ்தஸ்ய கார்யம்‌ ந வித்யதே | (கீதை 3-17) 


எந்த மனிதன்‌ ஆத்மதிருப்தி உள்ளவனோ, ஆத்மனிலேயே திருப்தி 
யைப்‌ பெற்றிருக்கிறானோ, அவனுக்கு செய்யவேண்டிய கடமைகள்‌ 
என்று எதுவும்‌ இல்லை. ரதி என்றால்‌ பரமாத்மனின்‌ தரிசனத்தைப்‌ 
பெறும்‌ சுகம்‌, சித்த சுத்தத்திற்காக கர்மங்களை செய்தவாறு அதன்‌ 
மூலம்‌ ஞானத்தை சம்பாதிப்பதாகும்‌. 


நத்‌ நதி£க*ளிளெயொள்கெ” பரிவுவு 

உத“தி"பர்யந்தரதி” தருவா 

Wp ரமிஸுவுவல்லி தன்மயவாகி” தோரதலெ | 

விதி” நிஷேத“க”ளா சரிஸுவரு 

புத'ரு ப'கவத்‌'ரூப சர்வ 

5950 சிந்தனெ UTAMI த்யஜிஸுவரகி2ல கர்மகள ॥ (சந்தி 10-8) 


பகவத்ரூப சிந்தனையானது அனைத்து இடங்களிலும்‌ வரும்‌ 
வரைக்கும்‌, ஞானிகள்‌ விதி/விதிவிலக்குகளை பின்பற்றுவர்‌. சந்தியா 
முதலான கர்மங்களை செய்தவாறு அனைத்து இடங்களிலும்‌, 
ஸ்ரீஹரியின்‌ ரூபசிந்தனையை செய்து, தக்க சிந்தனை வந்தபிறகு, 
அனைத்து கர்மங்களையும்‌ விட்டூ தியானத்தில்‌ ஆழ்ந்துவிடுவர்‌. 
நதிகள்‌ பாய்ந்து கடலில்‌ சேர்கின்றன. அப்படி அது சேர்வது, நம்‌ 
கண்களுக்குத்‌ தெரிவதில்லை. ஞானிகள்‌ பிம்ப சாட்சாத்காரம்‌ ஆகும்‌ 
வரை விதி  விதிவிலக்குகளை பின்பற்றுவர்‌. கிழக்கிலிருந்து மேற்கு 
நோக்கி பாயும்‌ நதிகளே 'நதகள்‌'. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 
பாய்பவை நதிகள்‌. இவை இரண்டுமே கடலில்‌ சென்று கலக்கின்றன. 


4.ஸ்ரேன்சர்வதர்மோ விகுண: பரதர்மாத்‌ ஸ்வனுஷ்டிதாத்‌ | 
ஸ்வதர்மே நிதனம்‌ ஸ்ரேய: பரதர்மோ பயாவஹ: | (கீதை 3-35) 


தத்தம்‌ வர்ணாசிரம தர்மங்களுக்கேற்ற கடமைகளையே செய்ய 
வேண்டும்‌. அப்படி செய்யும்போது அதில்‌ சிறிதளவு குறைவு 
ஏற்பட்டாலும்‌, அது பிற தர்மங்களைவிட சிறந்ததேயாகும்‌. ஸ்வ 





20-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 

தர்மமான போரில்‌ மரணம்‌ வந்தாலும்‌ அது சிறந்ததே. பரதர்மம்‌, 
நரகாதி பயங்களைக்‌ கொடுக்கிறது. இது அனைத்து வர்ணா 
சிரமங்களுக்கும்‌ பொருந்தும்‌. 





சஹஜம்‌ கர்ம கெளந்தேய சதோஷமபி ந த்யஜேத்‌ | 
சர்வாரம்பா ஹி தோஷேண தூமேனாக்னிரிவாவ்ருதா: ॥ (கீதை 18-48) 


விதிக்கப்பட்ட கர்மங்களை அதில்‌ தோஷங்கள்‌ இருந்தாலும்‌ விடக்‌ 
கூடாது. நெருப்பில்லாமல்‌ புகையாது என்பதற்கேற்ப அனைத்து 
கர்மங்களிலும்‌ தோஷங்கள்‌ இருந்தே இருக்கின்றன. 


லோபவாத”ரு சரியெ கர்மஜ 

பாப புண்யகளெரடு நின்னனு 

லேபிஸவு நிஷ்காமகனு நீனாகி மாடு£திரெ | 

செளபரணி வரவஹன நின்ன ம 

ஹாப'ராதககளெணிஸத”லெ ஸ்வ 

ர்க்காபவர்கதொ£ளிட்டு ஸலஹுவ ஸத'த' சுக“சாந்த்‌“ர ॥ (19-11) 


பிரதிபலன்‌ எதிர்பார்க்காமல்‌ செயல்களை செய்வது உத்தமம்‌. அப்படி 
செய்யும்போது, சில குறைகள்‌ வந்தாலும்‌, அதனால்‌ தோஷங்கள்‌ 
வராது. பிரதிபலன்‌ எதிர்பார்த்து செய்யப்படும்‌ செயல்கள்‌ நம்மை 
கட்டுப்படுத்தும்‌. ஆனால்‌, எதையும்‌ எதிர்பார்க்காமல்‌ செய்யப்‌ 
படுபவை அப்படி அல்ல. ஆனந்தமயனும்‌, கருடவாகனனுமான 
ஸ்ரீஹரி, நம்‌ தோஷங்களை பொருட்படுத்தாமல்‌ ஸ்வர்க்க, 
மோட்சாதிகளைக்‌ கொடுத்து எப்போதும்‌ நமக்கு அருள்வான்‌. 
**ப்ராணேஷ கேசவ தாசர்‌. பெங்களூரு 





ஹரிதாசர்களின்‌ புண்ணிய தினங்கள்‌ 





ஆராதனை 


பால்குண & சைத்ர மாதங்களில்‌ 











பால்குண்‌ UGT த்ருதியை - ஸ்ரீவாதிராஜர்‌ (சோதே) 
பால்குண UGM சதுர்த்தி - ஸ்ரீவியாசராஜர்‌ (நவபிருந்தாவனம்‌) 
சைத்ர சுத்த நவமி - ஸ்ரீதந்தெமுத்துமோகன தாசர்‌, (தேவராயனதுர்கா) 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 21 








சுளாதி பக்கங்கள்‌ 





ஓர்‌ அறிமுகம்‌ + ஸ்ரீராகவேந்திர சுளாதி 





கர்னாடக சங்கீத சம்பிரதாயத்தில்‌ பாடத்திற்கு உரிய வரிசையாக 
சொன்னால்‌, சரளி வரிசை, ஜண்டை வரிசை, ஹெச்சு ஸ்தாயி, தக்கு 
ஸ்தாயி வரிசைகள்‌, சப்த தாள அலங்காரங்கள்‌, கீதங்கள்‌, ஸ்வரஜதி, 
வர்ணங்கள்‌, க்ருதிகள்‌, கீர்த்தனைகள்‌, பதம்‌, ஜாவளி, வரிசைகள்‌, 
சுளாதிகள்‌, உகாபோகங்கள்‌, விருத்த நாமா முதலியவை வருகின்றன. 


ஒரு சரித்தித்தையோ, ஒரு க்ஷேத்திரத்தின்‌ வர்ணனையோ, 
கடவுளின்‌ பெருமையையோ, குருவின்‌ மகிமையையோ, மற்றும்‌ 
நீதிகள்‌, தர்மங்கள்‌ ஆகியவற்றையும்‌ சுளாதிகளில்‌ விரிவாக 
அமைத்துப்‌ பாடுவதுண்டு. சுளாதி - சுளுவின ஹாதி (சுலபமான வழி,. 


பல ராகங்களை பாடல்களில்‌ அமைத்துப்‌ பாடுவதை "ராக மாலிகை: 
என்று சொல்வர்‌. ஐந்து அல்லது ஏழு தாளங்களில்‌ பாடல்களை 
அமைத்துப்‌ பாடுவதுண்டு. முதலகல்லு சேஷதாசர்‌ 18 தாளங்களில்‌ 
சுளாதி இயற்றியிருக்கிறார்‌. சுளாதிகளில்‌ பஞ்ச நடைகளும்‌ இருக்கும்‌ 
(கண்ட, மிஸ்ர, திஸ்ர, சதுஸ்ர, சங்கீர்ண. கீர்த்தனைகளில்‌ பல்லவி 
போல சுளாதிகளில்‌ கடைதில்‌ 'ஜதே' என்ற இரண்டு வரி அமைப்பு 
இருக்கும்‌. அதில்‌ பாடலின்‌ சாராம்சம்‌ இருக்கும்‌. ஸ்ரீபுரந்தரதாசர்‌ 
முதல்‌ பல ஸ்ரீஹரி தாசர்கள்‌ கன்னடத்தில்‌ நிறைய சுளாதிகளை 
இயற்றியுள்ளனர்‌. அதில்‌ ஸ்ரீவிஜயதாசர்‌ 800 சுளாதிகள்‌ இயற்றி 
யிருக்கிறார்‌. அவருக்கு Sand தாசர்‌ என்றே பெயர்‌ உண்டு. ஒரு 
சுளாதி சொன்னால்‌, 100 தேவர நாமாக்கள்‌ சொன்ன பலன்‌ உண்டு. 
தாசர்கள்‌ அருளிய சுளாதிகளை அனுபவித்துப்‌ பாடி பரமன்‌ அருள்‌ 
பெறுவோம்‌. ஸ்ரீகோபாலதாசர்‌ இயற்றிய ஸ்ரீராகவேந்திர சுளாதியை 
இந்த இதழில்‌ துவக்கி, தொடர்ச்சியை அடுத்த இதழ்களில்‌ 
தொடர்வோம்‌. 


ஸ்ரீகோபால தாசர்‌. கணேச அம்ச சம்பூதர்‌. இயற்பெயர்‌ பாகண்ணா. 
மொசருகல்லில்‌ பிறந்து உத்தனூரில்‌ மறைந்த மகான்‌. இவரின்‌ குரு 
ஸ்ரீவிஜயதாசர்‌. குருவின்‌ ஆணைக்கேற்ப தன்‌ ஆயுளில்‌ 40 
ஆண்டுகளை ஸ்ரீனிவாசாசார்யருக்கு ஸ்ரீஜகன்னாத தாசர்‌) தானமளித்த 
கலியுகக்‌ கர்ணன்‌. பரம வைராக்யசாலி. மந்திராலயத்தில்‌ 





22-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 
ஸ்ரீராகவேந்திரரை பிரத்யட்சமாகக்‌ கண்டவர்‌. காயத்ரி ஜபத்தால்‌ 
மந்திர சித்தி, வாக்சித்தி பெற்றவர்‌. மகா தபஸ்வி. 





குரு ராகவேந்திர சுளாதி 
த்ருவதாள 


தரெயொளகெ நம்ம குரு ராகவேந்திரரின்னு 
இருதிப்ப விவரவ அரிதஷ்டூ வர்ணிஸுவெ 
ஸ்திரவாகி மந்த்ராலயபுர துங்காதீரதி 
ஹரிபக்தப்ரஹ்லாத வரயாக இல்லி மாடி 
ஸுரரிகம்ருத உணிஸி பரிபரி க்ரியெமாடி 
பரிஷுத்த ஆதனெந்து அரிது ஈ ஸ்தளதல்லி 
குரு ராகவேந்திரராய ஷரீர போகாடிஸில்லி 
பரலோகஸாதன பரிபூர்த்தி மாடிகொண்டு 
சிரிகிருஷ்ணன சரணக்கெரகி சந்தோஷதல்லி 
தரெய மேலித்து ஜனர பொரெயபேகெந்தெனலு 
ஹரி நோடிதனிவர பரமதயாளுதனவ 
குருவந்தர்யாமியாகி வரவ நீடலு ஜனகெ 
நரஹரி தானெ நிந்து நிருத பூஜெயகொண்டு 
சிரிவுள்ள கீருதிய சுரர பாலக சக்ர 

தர நாராயண தானிவர சன்னிதானனாகி 
வரிகெ பல தந்தீவ இஹபரதல்லி இன்னு 
கருணாகர ரங்க கோபாலவிட்டல தன்ன 
ஷரணர பொரெவந்த சரிய பரிபருவுண்டே || 


இப்பூவலகில்‌ நம்முடைய குருகளான ஸ்ரீராகவேந்திரர்‌ இன்னமும்‌ 
சிரஞ்சீவியாக இருக்கும்‌ விவரங்களை அறிந்தவரை சொல்வேன்‌. 


துங்கா தீரத்தில்‌ மந்திராலயம்‌ என்னும்‌ இடத்தில்‌ ஸ்திரமாக 
இருக்கிறார்‌. ஸ்ரீராகவேந்திரரின்‌ முந்தைய பிறவி ஸ்ரீவியாசராஜர்‌. 
சத்ய லோகத்தில்‌ பிரம்மாவின்‌ ஸ்வாமி பூஜைக்கு உதவியாக இருந்த 
சங்கு கர்ணன்‌ என்னும்‌ தேவர்‌, பிரம்மாவின்‌ உத்தரவுக்கு இணங்கி, 
பூவுலகில்‌ அவதரிக்க நேர்ந்தது. சங்கு கர்ண தேவதை, 
பிரகலாதனாகவும்‌, மகாபாரத சமயத்தில்‌ அரசன்‌ பாஹ்லீகனாகவும்‌, 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 23 
கலியுகத்தில்‌ தர்ம பிரசாரத்திற்காக ஸ்ரீவியாசராஜராகவும்‌ பிறகு 
ஸ்ரீராகவேந்திரராகவும்‌ அவதரித்தார்‌. 





அரசனான ஸ்ரீபிரகலாதன்‌ மிகவும்‌ சிறந்த ஹரிபக்தன்‌. துங்கா நதி 
தீரத்தில்‌ யாகங்கள்‌ செய்தார்‌. தேவாதி தேவர்களுக்கு யாகங்களில்‌ 
ஹவிஸ்ஸைக்‌ கொடுத்து மகிழ்வித்து மிக நல்ல காரியங்களை, 
சிறந்த சாதனைகளை செய்து, அபரிமிதமான புண்யங்களை 
அடைந்தார்‌. ஸ்ரீராகவேந்திரர்‌ இதனை அறிந்து, இந்த ஸ்தலத்தில்‌ 
மந்த்ஸால கிராமம்‌) பிருந்தாவன பிரவேசம்‌ சரீரத்துடன்‌ (ஜீவ 
சமாதி, உடலோடு கூட) செய்தார்‌. பவித்ரமான இடம்‌ மந்திராலயம்‌. 
பரலோக சாதனைகளை பரிபூர்ணமாக செய்துகொண்டு, ஸ்ரீலட்சுமி 
நாராயணனின்‌ சரணத்தை அடைந்து, பூவுலகில்‌ இருக்கும்‌ 
ஜனங்களை உத்தாரம்‌ செய்யவேண்டும்‌ என்று வேண்டினார்‌. 


சந்தோஷமாக ஸ்ரீஹரியும்‌ இதைக்‌ கேட்டு ஸ்ரீராகவேந்திரரில்‌ 
அந்தர்யாமியாக விளங்கும்‌ பரம தயாளுவான பரமாத்மா, 
உலகினர்க்கு வரங்களை வழங்குகிறார்‌. 


ஸ்ரீ நரஹரி, பிருந்தாவனத்தில்‌ ஸ்வயம்‌ தானே இருந்து, அந்த 
பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறார்‌. தேவர்களின்‌ எஜமானனான, ஸ்ரீசக்ர 
தரன்‌, கீர்த்திகளைக்‌ கொண்டுள்ள ஸ்ரீமன்‌ நாராயணன்‌, தான்‌ இந்த 
பிருந்தாவனத்தில்‌ சன்னிதானனாக இருந்துகொண்டு, இவருக்கு 
WGS ராகவேந்திரருக்கு) பலன்‌ கொடுக்கிறான்‌. இஹத்திலும்‌, 
பரத்திலும்‌ கருணாகரனான ஸ்ரீகோபாலவிட்டலன்‌ தன்னுடைய சரண 
சேவகரை அபிமானித்து செய்யும்‌ வினோதங்கள்‌, விசித்திரங்கள்‌ 
விதவிதமானவை அல்லவா? எடுத்துச்‌ சொன்னாலும்‌ அளவிட 
முடியுமா? (ஸ்ரீஹரியே ஸ்ரீராகவேந்திரர்‌ மூலமாக எல்லா 
வரங்களையும்‌ பக்தர்களுக்கு நல்குகிறார்‌ என்பதே கருத்து. இதையே 
முகுந்த பிரசாதோ தயாத்‌' என்று அப்பண்ணாசார்யரும்‌ 
ஸ்ரீராகவேந்திர ஸ்தோத்திரத்தில்‌ கூறியுள்ளார்‌. (தொடரும்‌). 

= திருமதி. பத்மினி ஸ்ரீனிவாசன்‌, பெங்களூரு 








வங்கிக்‌ கணக்கில்‌ சந்தா செலுத்தினால்‌, மறக்காமல்‌ உங்கள்‌ 
முகவரியை 89044 58276 எண்ணுக்கு வாட்சப்‌ / SMS அல்லது 
haridasa.vijayam@gmai.comக்கு மின்னஞ்சல்‌ அனுப்பவும்‌ 








24-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 








ஹரிகதாம்ருதசார கட்டுரைகள்‌ 





பக்தியின்‌ சிறப்பு 





ஸ்ரீஹ மகிழ்வது வெறும்‌ பக்திக்கு மட்டுமே. 'ப£க்த்யைவ 
து'ஷ்டிமப்‌:யேதி விஷ்ணு: நான்யேன கேனசித்‌' என்று புராணம்‌ 
சொல்கிறது. பக்தி என்பது மானசிக நிர்மால்யத்தைக்‌ கொண்டு 
வருகிறது. அனைத்து நோய்களுக்கும்‌ மனதில்‌ இருக்கும்‌ அழுக்கே 
மூலகாரணம்‌ ஆகும்‌. அந்த மனதை தூய்மையாக்கிக்‌ கொண்டால்‌, 
அனைத்து நோய்களும்‌ விலகிப்‌ போகின்றன என்பது மனவியலாளர்‌ 
களின்‌ கருத்து. ஒரு சிறந்த பக்தனின்‌ மனது சுத்தமாக இருக்கும்‌ 
என்பதில்‌ எந்தவொரு சந்தேகமுமில்லை. 


பக்த்யர்த்யம்‌ பகவன்மஹி மேக்தி: என்பது ஸ்ரீமதாசார்யரின்‌ வாக்கு. 
பக்தியை வார்த்தைகளால்‌ விவரிப்பது சாத்தியமில்லை. அது மனதில்‌ 
தோன்றி வளர்வதாகும்‌. ஸ்ரீஹரியின்‌ மகிமைகளைக்‌ கேட்கும்போது 
பக்தி வளர்கிறது. ஆகையினாலேயே வேத புராணங்கள்‌ அனைத்தும்‌ 
ஸ்ரீஹரியின்‌ மகிமைகளைப்‌ புகழ்கின்றன. 


ஸ்ரீஜகன்னாததாசரின்‌ ஹரிகதாம்ருதசாரம்‌ பக்திரசம்‌ ததும்பும்‌ ஒரு 
உன்னத காவியம்‌ என்று சொன்னால்‌ அது தவறாகாது. ரச, குண, 
த்வனி, அலங்காரம்‌ இப்படி ஒரு காவியத்திற்கு இருக்கவேண்டிய 
அனைத்து குணங்களையும்‌ கொண்டிருக்கும்‌ காவியம்‌ இது. 
ஒவ்வொரு வரி, ஒவ்வொரு சொல்லிலும்‌ விசேஷமான பொருளைக்‌ 
கொண்டும்‌, ஸ்ரீஹரியின்‌ பற்பல மகிமைகளையும்‌ விளக்குவதாகவும்‌ 
இருக்கிறது. 


ஐகவனெல்லவ நிர்மிஸுவ நா 

ந்முகனொளகெ: தானித்து ஸலஹுவ 

க:க:ன கேஷனொளித்து* ஸம்ஹரிஸுவனு லோகதொளு | 
MMS பேசதஃவிவர்ஜித(னு ஸு 

ர்வக ஸதானந்தைக: தேஹனு 

PASAS (PUG க:ரெஸுவ LGS TO பொரெவ || (2-8) 


நான்முக பிரம்மனில்‌ இருந்து ஸ்ரீஹரியானவர்‌ இந்த உலகத்தை 
படைக்கிறார்‌. தானே விஷ்ணு ரூபத்தில்‌ இந்த உலகத்தில்‌ அவதாரம்‌ 





ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 25 
செய்து காக்கவும்‌ செய்கிறார்‌. ருத்ரதேவருக்குள்‌ நின்று அழித்தல்‌ 
வேலையையும்‌ தானே செய்கிறார்‌. அவரின்‌ வெவ்வேறு 
ரூபங்களுக்கு இடையில்‌ எந்தவித வேறுபாடும்‌ இல்லை; அவரது 
உறுப்புகளுக்கிடையேயும்‌ வேறுபாடுகள்‌ இல்லை. எல்லா இடத்திலும்‌ 
வியாபித்திருக்கும்‌ அவருக்கு ஆனந்தமயமான உடலே அன்றி 
நம்மைப்போன்ற அழியக்கூடிய உடல்‌ இல்லை. அனைத்து 
எழுத்திற்கும்‌ அவரே அதிபதியாக இருக்கிறார்‌. 





இந்த ஸ்லோகத்தில்‌ அனைத்து சாஸ்திரங்களின்‌ சாரத்தையும்‌ 
மற்றும்‌ ஸ்ரீஹரியின்‌ மகிமையையும்‌ விவரிக்கிறார்‌. நான்முகப்‌ 
பிரம்மன்‌ படைப்புத்‌ தொழிலை செய்கிறார்‌, ருத்ரதேவர்‌ அழிக்கும்‌ 
தொழிலை செய்கிறார்‌, விஷ்ணு காக்கிறார்‌ என்று பொதுவாக 
இவர்களை உலகில்‌ மூம்மூர்த்திகள்‌ என்று சொல்கின்றனர்‌. ஆனால்‌ 
இவை ஸ்ரீஹரியின்‌ மூன்று ரூபங்களே என்றும்‌ மூன்று வெவ்வேறு 
தேவதைகள்‌ அல்ல என்பதையும்‌ மிக அழகாக தெரிவிக்கிறார்‌ தாசர்‌. 


ஜாகர ஸ்வப்‌னங்களொளு வர 

போசகி:ஸயன பஹுப்(ரகா!ர வி 

பா*க*கைசஸி நிரம்ஷஜீவர சிச்சரீரவனு | 

போஃகஃவித்து: சுஷுப்தி'கா-லதி? 

COMET நதி: கூடுவந்தெ: வி 

யோக: ரஹித:னு அம்ஷகூளனேகச4த்‌ரவைதிஸுவ || (3-8) 


ஸ்ரீஹரியின்‌ மிகச்‌ சிறந்த சக்தியினை இங்கே விவரிக்கிறார்‌ தாசர்‌. 
ஜீவர்களில்‌ இரு விதங்கள்‌. 1. ஸாம்ஷரு. 2. நிரம்ஷரு. 


தேவதைகள்‌ மற்றும்‌ சில அசுரர்கள்‌ சாம்ஷர்கள்‌. மற்ற அனைவரும்‌ 
நிரம்ஷர்கள்‌ ஆவர்‌. தேவதைகள்‌ நம்‌ தேகத்தில்‌ இருக்கும்‌ 
தத்‌ வங்களுக்கு அபிமானியாக இருக்கின்றனர்‌. மற்ற இடங்களிலும்‌ 
அந்தந்த ரூபங்களை தரித்து இருக்கின்றனர்‌. ஸ்ரீஹரியானவர்‌, விஸ்வ- 
தைஜச என்னும்‌ ரூபத்தில்‌, ஜாக்ருத - ஸ்வப்ன (முழித்தல்‌, கனவு) 
ஆகிய நிலைகளில்‌ நின்று பரிபாலிக்கிறார்‌. 


அப்பேத்யஸ்யாபி ஜீவஸ்ய விபாகம்‌ பஹுதா ஹரி: 
க்ருத்வா போகான்‌ ப்ர தாயைவ சைத்யமாபாதயோத்புன: 
[அனுவியாக்யானம்‌| 


26-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 

ஜீவன்‌ நிரம்சன்‌. இந்த ஜீவனை ஸ்ரீஹரியானவர்‌ தன்‌ திறமையால்‌ 
பல விதமாகப்‌ பிரித்து, போகங்களைக்‌ கொடுக்கிறார்‌. மறுபடி சுஷுப்தி 
தூக்க நிலை) காலத்தில்‌ அந்த ஜீவனை ஒன்று சேர்க்கிறார்‌. 'சாகரவு 
நதி கூடுவந்தே' என்று ஜகன்னாததாசர்‌ இதற்கான உதாரணத்தைத்‌ 
தருகிறார்‌. ஹரிமயமான ஆறானது, கடலைப்‌ போய்‌ சேரவேண்டும்‌. 
இப்படியாக, ஸ்ரீஹரி அனைத்து ஜீவர்களுக்கும்‌, அவரவர்களின்‌ 
யோக்கியத்தைப்‌ பொறுத்து, பிரித்து போகங்களைக்‌ கொடுக்கிறார்‌ - 
என்று ஸ்ரீஹரியின்‌ மகிமையை தெரிவிக்கிறார்‌. 





பாக்திபூரர்வக:வாகி முக்தா: 

முக்த:ானியமகசன ஸர்வோ 

5155! மஹிமெக:ளனவரத கொண்டாடு மரெயதாலெ | 
ஸக்த:னாக:தெ லோகஃவார்தெ: ப்ர 

ஸக்‌:திகளனீடாடி ஸ்ருதி ஸ்ம்ரு 

த்யைக: SDA மாடுதி:௬ ஹரியாக்‌?ஞேயெந்த:ரிது1 || 
[கர்ம விபாக சந்தி ஸ்லோகம்‌ 10] 


ஸ்ரீஹரியின்‌ மகிமைகளை மறக்காமல்‌ எந்நேரமும்‌ கொண்டாட 
வேண்டும்‌. முக்தர்கள்‌, அமுக்தர்கள்‌ என அனைவரையுமே அவர்தான்‌ 
கட்டுப்படுத்துகிறார்‌ என்பதை மறக்கக்கூடாது. 


ஸ்மர்த்தவ்ய சததம்‌ விஷ்ணு: விஸ்மர்தவ்யோன ஜாதுஜித்‌ | என்று 
புராணங்கள்‌ சொல்லும்‌ வழிமுறைகளை மறக்காமல்‌ பின்பற்றுங்கள்‌ 
என்று சொல்கிறார்‌. 


சம்சார தற்காலிக விஷயங்களில்‌ கவனம்‌ செலுத்தினால்‌ பக்தி 
என்பது குறைகின்றது. amal மனம்‌ சிறிது மறக்கிறது. 
ஸ்ரீஹரியை நினைப்பதென்றால்‌, சம்சாரத்தை விட்டு ஓடுவது என்று 
பொருள்‌ அல்ல. சம்சாரத்தில்‌ இருந்தாலும்‌, எதற்கும்‌ பேராசைப்‌ 
படாமல்‌, தாமரை இலைத்‌ தண்ணீர்‌ போல பற்றற்று இருக்கவேண்டும்‌ 
என்று வாழ்க்கையை வாழும்‌ வழியை தெரிவிக்கிறார்‌. 


கா!லத்‌3ரவ்ய KEL சுத்தி?ய 

பேஃளுவரு அல்பரிகெச அவு நி 
ர்மூலகைசஸவுவல்ல பா!ப!க:ளெல்ல கா!லத3லி | 
தை!லதா“ரெயந்த:வன LH 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 27 
ஒலயிஸி NIAS AO DS SI 
பா£லிஷரு S OM SIA STS MMS AM || 
[கர்ம விமோசன சந்தி 19, ஸ்லோகம்‌ 23] 





கால-சுத்தியை (செய்யவேண்டிய காலத்தில்‌ செய்யவேண்டிய செயல்‌ 
களைச்‌ செய்தல்‌), திரவ்ய-சுத்தியை (சம்பாதிக்கும்‌ பணமானது நல்ல 
முறையில்‌ இருக்கவேண்டும்‌) சிலர்‌ சொல்கின்றனர்‌. நல்ல வழியில்‌ 
வந்த பணத்தால்‌, நற்காரியங்களைச்‌ செய்தால்‌, பாவங்கள்‌ தீர்கின்றன 
என்று சிலர்‌ சொல்கின்றனர்‌. ஆனால்‌ இதனால்‌ அனைத்து 
பாவங்களும்‌ தீர்கின்றனவா என்றால்‌ இல்லை. கர்மங்கள்‌ நம்மை நம்‌ 
வாழ்க்கைச்‌ சுழற்சியிலிருந்து மீட்பதில்லை. அதற்கு மேல்‌ நாம்‌ 
ஸ்ரீஹரியிடம்‌ காட்டும்‌ பக்தியே நம்மை இச்சுழற்சியிலிருந்தும்‌, பாவங்‌ 
களிலிருந்தும்‌ மீட்கின்றன. எண்ணையை கீழே ஊற்றும்போது அது 
எப்படி தடையில்லாமல்‌ விழுகின்றதோ அதேபோல்‌ நம்‌ பக்தியும்‌ 
தடையில்லாமல்‌ இருக்கவேண்டும்‌. 


ஸ்வாத்மாத்மீய ஸமஸ்த வஸ்துப்யே 
அனந்தகுணாதிக: நிரந்தர ப்ரேமப்ரவாஹ: 


அன்பு / காதலின்‌ வெள்ளத்தை பக்தி என்று சொல்கின்றனர்‌. 


சித்‌:ஸூுக2ப்ரத? ஸலஹெனலு கோ: 
வத்ஸ த்‌” வனிகொ3த₹கு“வ தெரரதி:பர 
மோத்ஸவதி பந்தொத“கு“வனு நிர்மத்ஸரர MAS |[கர்ம விபாக] 


ஸ்வரூப சுகத்தைக்‌ கொடுப்பவர்‌ ஸ்ரீஹரி. அவரின்‌ காருண்யத்தை 
மிகவும்‌ அழகான உதாரணங்களுடன்‌ நிரூபிக்கிறார்‌ தாசர்‌. கன்றுக்‌ 
குட்டியின்‌ குரலைக்‌ கேட்ட பசு, தான்‌ மேய்ந்து கொண்டிருக்கும்‌ 
புல்லை விட்டூ, கன்று இருக்கும்‌ இடத்திற்கு ஓடி வந்து, அதை தடவிக்‌ 
கொடுக்கிறது. அதைப்போலவே ஸ்ரீஹரியும்‌ பக்தர்கள்‌ இருக்கும்‌ 
இடத்திற்கு வந்து அவர்களுக்கு அருள்கிறார்‌. இதை நிர்மத்ஸர 
பளிகெ' என்கிறார்‌ தாசர்‌. 


இப்படியாக ஹரிகதாம்ருதசாரத்தின்‌ ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும்‌, 
பக்தியைக்‌ கண்டு மகிழும்‌ ஸ்ரீஹரியின்‌ மகிமைகளை பாடிப்‌ 
புகழ்ந்திருக்கிறார்‌ ஜகன்னாததாசர்‌. ஆகவே இந்த கிரந்தத்தை 'பக்தி 
ரசம்‌ ததும்பும்‌ கிரந்தம்‌' என்று சொல்வது மிகப்‌ பொருத்தமானதாகும்‌. 

*** வித்வான்‌ திரு.விஷ்வாஸாசார்யர்‌. 


28-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 








ஆராதனை ஸ்ரீவாதிராஜரின்‌ கிருதி 





௩ குரோம்பேட்டை ௩. ஸ்ரீதரன்‌ 





பா விரிஞ்சி லாதவ்ய அவதாரபூத ஸ்ரீவாதிராஜ குருசார்வ 
பெளமரின்‌ ஆராதனா புண்ய தினம்‌ 12-03-2020 அன்று வருகிறது. 
அன்று அவர்‌ இயற்றிய ஒரு பாடலைப்‌ பாடி இன்பம்‌ உய்வோமாக. 
மற்றும்‌ ஸ்ரீஹரி ப்ரீதியை சம்பாதிப்போமாக. 


குறிப்பு; ஆண்டு 2020-21 ஸார்வரி ஆண்டு குருசார்வபெளமரின்‌ 
50வது வர்தந்தி வருடம்‌ மற்றும்‌ 420வது திரோதான வருடம்‌ ஆகும்‌. 
அவர்‌ காலம்‌ 1480-16005. ஸார்வரி முதல்‌ ஸார்வரி வரை (இரண்டு 
சுற்று), அவரின்‌ பெருமையை யாராலும்‌ வர்ணிக்க இயலாது. 


ராகம்‌: சங்கராபரணம்‌. தாளம்‌: ஆதி 
நாராயண நாராயண நாராயண நாராயண || [L] 


பாத்தி போகு விரக்தி பே:கு ஹரி சர்‌ 
வோத்தமனெம்பொ நெனெபிர CLS ||1 


அரிஷட்‌வர்க்கசத? விஜய பேகு குருகுல திலக 
BU மத்‌ வ மத பே£கு குசருபசக்தி பேகு ||2 
அரிய டிங்கசரிகர FMCG சங்க? சக்ர 


STA இரபே:கு ஸ்வரூப யோக்யதெ GG |13 


வேதசத:ப்‌யாஸவு பேகு அத3ரர்த? ஹரியெம்ப: 
போசதஃவிரலு CLS களரளியலு CLS |14 


வாதி:ராஜனொடெய ஹயவதுனன்ன திவ்ய 
பாத: நம்பி:யிரபே:கு வராதி:க:ள பாயஸுவோரு |15 
[இதன்‌ தமிழ்‌ வடிவம்‌] 


நாராயண நாராயண நாராயண நாராயண |] [L] 
பக்தி வேண்டும்‌ விரக்தி வேண்டும்‌ ஸ்ரீஹரிதான்‌ உயர்நிலை 
இறைவன்‌ என்கிற நினைவு இருக்கவேண்டும்‌. |11 





ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 29 
ஆறு எதிரி கும்பலை ஜெயிக்க வேண்டும்‌. ஆசான்‌, குலவிளக்கு, 
ஸ்ரீமத்வரின்‌ மதமே வேண்டும்‌ மற்றும்‌ குருபக்தி வேண்டும்‌ |12 





திருமால்‌ தொண்டரின்‌ கூட்டு வேண்டும்‌, சங்கு சக்கரம்‌ இவைகளை 
தாங்க வேண்டும்‌, தன்‌ இயல்பு நிலையை அறிய வேண்டும்‌ |13 


மறைகளை பயிலவேண்டும்‌, மறைப்பொருள்‌ மாலே என்னும்‌ தெளிவு 
இருக்கவேண்டும்‌, துஷ்டர்களை எதிர்க்க வேண்டும்‌ |14 


வாதிராஜரின்‌ அரசன்‌ பரிமுக கடவுளின்‌ திவ்ய திருவடிகளை நம்பி 
வாழவேண்டும்‌, வரங்களை வேண்டுவோர்‌ |15 


குறிப்பு: ஆறு எதிரி கும்பல்‌: காமம்‌ (ஆசை, குரோதம்‌ (சினம்‌), லோபம்‌ 
ஈயாதன்மை), மோகம்‌ மதிமயக்கம்‌), மதம்‌ (கொழுப்பு மற்றும்‌ 
மாத்ஸர்யம்‌ பொறாமை; 





கன்னட கிரந்த அறிமுகம்‌ 





கோலு ஹாடூ - ஸ்ரீமோகனதாசர்‌ 





கோலு ஹாடூ - ஸ்ரீமோகனதாசரால்‌ இயற்றப்பட்ட, மத்வ சித்தாந்தத்‌ 
தை சுலபமான முறையில்‌ விளக்குகிற கன்னட கிரந்தம்‌ ஆகும்‌. 
ஸ்ரீமோகனதாசர்‌, ஸ்ரீவிஜயதாசரின்‌ பரிபூர்ண அருளுக்குப்‌ பாத்திர 
ரானவர்‌. ஸ்ரீவிஜயதாசரின்‌ சிஷ்யர்‌. அவரின்‌ வளர்ப்பு மகன்‌ ஆவார்‌. 
ஸ்ரீவிஜயதாசர்‌, ஸ்ரீமோகனதாசருக்கு சிறு குழந்தையாக இருக்கும்‌ 
போது அவருக்கு இருந்த வியாதியை பரிகாரம்‌ செய்து, வளர்த்து, 
ஞானத்தை ஊட்டி, தாசதீட்சை அளித்து, யமலோகம்‌ வரை சென்று 
அவருக்கு நேர இருந்த அபம்ருத்யுவை பரிகாரம்‌ செய்து அருள்‌ 
புரிந்துள்ளார்‌. இவ்விதம்‌ ஸ்ரீவிஜயதாசரின்‌ பரிபூர்ண அருளுக்குப்‌ 
பாத்திரரான ஸ்ரீமோகனதாசர்‌, பலதரப்பட்ட கிருதிகளை கன்னடத்தில்‌ 
இயற்றியுள்ளார்‌. 


தாசர்‌ இயற்றியுள்ள இந்த ‘கோலு MG 217 பத்யங்களைக்‌ கொண்ட 
தாகும்‌. இதில்‌ தாசர்‌, ஸ்ரீவிக்னேஸ்வரனை பிரார்த்தனை செய்து 
தொடங்கி, பகவான்‌ ஸ்ரீஹரியின்‌ கேசவாதி 24 ரூபங்களையும்‌, 
தசாவதார ரூபங்கள்‌, இன்னும்‌ பலதரப்பட்ட அவதார ரூபங்களையும்‌ 
வர்ணித்து, தாரதம்ய கிரமமாக ஸ்ரீமகாலட்சுமியில்‌ இருந்து துவங்கி, 
எல்லா தேவதைகளையும்‌, குரு மஹனிபர்களையும்‌ வணங்கித்‌ 





30-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 

துதித்து, முக்கியமாக பகவான்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ மகிமைகளைக்‌ 
கொண்டாடி, விசேஷமாக மகாபாரதத்தின்‌ அஸ்வமேத பர்வத்தின்‌ 
கட்டமாக வரும்‌ ஸ்ரீகிருஷ்ணன்‌, ருக்மிணி, அர்ஜுனன்‌ மற்றும்‌ 
சுபத்திரை இவர்களின்‌ சம்வாத ரூபத்தில்‌ கூறப்பட்டுள்ள 
ஸ்ரீகிருஷ்ணனின்‌ குணங்களைப்‌ பாடி, இறுதியில்‌ இந்த பதத்தில்‌ 
ஸ்ரவணம்‌ மற்றும்‌ கீர்த்தனை செய்வதன்‌ பலனை எடுத்துக்கூறும்‌ 
விதமாக, பிரார்த்தனை ரூபத்தில்‌ பகவானிடம்‌ சமர்ப்பணம்‌ செய்து 
முடித்துள்ளார்‌. 





'கோலு ஹாடு என்று பிரசித்தியான இந்த பதத்தில்‌, தாளத்திற்கு 
ஏற்றவாறு தட்டும்‌ கோலாட்டத்தின்‌ சப்தத்தைக்‌ குறிக்கும்‌ வண்ணம்‌, 
'கோலே' என்னும்‌ சொல்லை, பகவானின்‌ மகிமைகளைக்‌ கூறி, 
இன்னும்‌ பிற தேவதைகளையும்‌, குரு மஹனீபர்களியும்‌ துதிக்கும்‌ 
தாசர்‌, அவர்கள்‌ அனைவரையும்‌, ' வணங்குகிறேன்‌, சிந்தனை 
செய்கிறேன்‌' என்பதைக்‌ கூறும்‌ விதமாக 'பலகொம்பெ' என்னும்‌ 
பதத்துடன்‌ இணைத்து 'பலகொம்பெ கோலே என்னும்‌ பதத்தை 
மீண்டும்‌ மீண்டும்‌ ஒவ்வொரு பத்யங்களிலும்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 


மோகனதாசரின்‌ 217 பத்ய்ங்களில்‌ அமைந்த இந்த கோலு amne 
மத்வமத சித்தாந்தக்‌ கருத்துகளையும்‌, பகவான்‌ ஸ்ரீவிஷ்ணுவின்‌ 
நற்குணங்களை பறைசாற்றும்‌ விதத்திலும்‌ அமைந்துள்ளது. தாசர்‌ 
முதலிரண்டு பத்யங்களில்‌ ஸ்ரீவிக்னேஸ்வரனை வணங்கி, பல 
தரப்பட்ட நைவேத்ய பதார்த்தங்களை படைப்பதாக பிரார்த்தனை 
செய்து, சகல விதமான விக்னங்களையும்‌ பரிகாரம்‌ செய்யும்படி 
வேண்டுகிறார்‌. 


3 முதல்‌ 32 பத்யங்களில்‌, பகவான்‌ ஸ்ரீமன்‌ நாராயணனை வணங்கி, 
விசேஷமாக பகவானின்‌ கேசவாதி 24 ரூபங்களையும்‌, தசாவதாரங்‌ 
களையும்‌, அனிருத்தாதி பஞ்சரூபங்களையும்‌, விஸ்வாதி 8 ரூபங்‌ 
களையும்‌, ஹயக்ரீவர்‌, வேதவியாசர்‌, ரிஷபர்‌, தத்தாத்ரேயர்‌ முதலான 
ஞானத்தை அளிக்கும்‌ ரூபங்களையும்‌ வாசுதேவாதி 4 ரூபங்களையும்‌, 
அஜாதி 51 மாத்ருகா ரூபங்களையும்‌, ஆத்மாதி 8 ரூபங்களையும்‌ 
வர்ணிக்கிறார்‌ தாசர்‌. 


ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 - 31 
33 முதல்‌ 43 பத்யங்களில்‌, தாரதம்ய கிரமத்தில்‌ மகாலட்சுமியில்‌ 
இருந்து துவங்கி, முறையே பிரம்ம தேவரையும்‌, முக்ய பிராணர்‌, 
வாணி, பாரதி, கருட, சேஷ மற்றும்‌ ருத்ர பகவானையும்‌, ஜாம்பவதி 
முதலான ஷண்மஹிஷிகளையும்‌, இந்திரன்‌ மற்றும்‌ காமன்‌ 
முதலானவர்களையும்‌ துதிக்கிறார்‌ தாசர்‌. 





4 முதல்‌ 57 வரையிலான பத்யங்களில்‌, குருமஹனீயர்களை 
துதிக்கிறார்‌ தாசர்‌. முறையே ஆசார்யர்‌ ஸ்ரீமத்வர்‌, அவரின்‌ நேரடி 
சிஷ்யர்களான ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌, ஸ்ரீநரஹரி தீர்த்தர்‌, ஸ்ரீமாதவ 
தீர்த்தர்‌ மற்றும்‌ ஸ்ரீஅக்ஷோப தீர்த்தர்‌ முதலானவர்களையும்‌, ஸ்ரீஜய 
தீர்த்தரையும்‌ ஸ்தோத்திரம்‌ செய்து, ஸ்ரீவியாசராஜரையும்‌, 
ஸ்ரீராகவேந்திர குருசார்வ பெளமரையும்‌, ஸ்துதி செய்து, அவர்கள்‌ 
இருவரின்‌ சரித்திரம்‌, மகிமை மற்றும்‌ கிரந்தங்களைப்‌ பற்றி 
சுருக்கமாக விவரிக்கிறார்‌ தாசர்‌. கடைசியாக அபரோக்ஷ ஞானி 
களான ்ரீபுரந்தரதாசரையும்‌, தம்‌ குருவான ஸ்ரீவிஜயதாசரையும்‌ 
வேண்டித்‌ துதித்து, கிரந்தத்தை முன்‌ கொண்டு செல்கிறார்‌ தாசர்‌. 


58 முதல்‌ 75 வரையிலான பத்யங்களில்‌, பகவானின்‌ மகிமையைக்‌ 
கூற விளையும்‌ தாசர்‌, முக்கியமாக பகவான்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ 
அவதார நோக்கம்‌, அவதரித்த விதம்‌, பூதனை, கம்சன்‌ முதலான 
வர்களின்‌ வதம்‌, ஜராசந்தனை மீண்டும்‌ மீண்டும்‌ தோற்கடித்து, 
காலயவனனை தண்டித்து, த்வாரகாபுரியை நிர்மாணம்‌ செய்த 
விதத்தை வர்ணித்து, 16,108 பத்னிகளுடன்‌ த்வாரகையில்‌ பகவான்‌ 
வாசம்‌ செய்த விதத்தையும்‌, லீலைகளையும்‌, இந்திராதி தேவதைகள்‌, 
அஷ்டதிக்‌ பாலகர்கள்‌ தத்தம்‌ ஆயுதங்களுடன்‌, பத்னியர்‌ சமேதமாக, 
த்வாரகைக்கு விஜயம்‌ செய்து பகவானை தரிசித்து வணங்கியதை 
தாசர்‌ மிக அழகாக விவரித்துள்ளார்‌. 


76 முதல்‌ 94 வரையிலான பத்யங்களில்‌ முறையே ஹரிசர்வோத்த 
மத்வம்‌, வாயுஜீவோத்தமத்வம்‌, இதனை தேவதைகள்‌ கோஷம்‌ 
செய்யும்‌ விதம்‌, ஏகாதசி உபவாசம்‌, பாகவத சிரவணம்‌, சஜ்ஜனர்களின்‌ 
சங்கம்‌ முதலானவைகளின்‌ முக்கியத்துவத்தையும்‌, பஞ்சபேதம்‌, 
தாரதம்யம்‌ முதலான தத்துவங்களையும்‌ விளக்கி, பலதரப்பட்ட 
எளிமையான உதாரணங்களுடன்‌ கேள்விகளை எழுப்பி, ஜீவ ஈஸ்வர 
ஐக்கிய சித்தாந்தத்தைக்‌ கண்டனம்‌ செய்கிறார்‌ தாசர்‌. 


94 முதல்‌ 120 வரையிலான பத்யங்களில்‌, பகவான்‌ விசேஷமாக 
வாசம்‌ புரியும்‌ ஸ்வேதத்வீபம்‌, அனந்தாசனம்‌ மற்றும்‌ வைகுண்டம்‌ 


32-ஹரிதாச விஜயம்‌ - மார்ச்‌ 2020 

முதலான 3 லோகங்களையும்‌, சாரூப்ய, சாலோக்ய, சாமீப்ய மற்றும்‌ 
சாயுஜ்ய முதலான முக்தர்களின்‌ நான்கு நிலைகளையும்‌ கூறி, அங்கு 
வாசம்‌ செய்யும்‌ முக்தர்களின்‌ லட்சணம்‌, அவர்கள்‌ செய்யும்‌ பகவத்‌ 
ஆராதனை மற்றும்‌ பகவான்‌ அவர்களுக்கு புரியும்‌ அருள்‌, இவற்றைப்‌ 
பற்றி வர்ணிக்கிறார்‌ தாசர்‌. 





121 முதல்‌ 208 வரையிலான பத்யங்களில்‌, பாரதத்தின்‌ அஸ்வமேத 
பர்வத்தில்‌ வரும்‌ ஸ்ரீகிருஷ்ணன்‌, ருக்மிணி, அர்ஜுனன்‌ மற்றும்‌ 
சுபத்திரை ஆகியோரிடையே நடக்கும்‌ சம்பாஷணைகளின்‌ மூலமாக 
ஸ்ரீஹரியின்‌ குணங்களை விளக்குகிறார்‌ தாசர்‌. நிந்தா ஸ்துதியில்‌ 
பாடப்பட்ட அழகான இந்த பத்யங்களில்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ சர்வோத்த 
மத்வம்‌, காருண்யம்‌, முதலான குணங்களை, அவன்‌ சகலவிதமான 
தோஷங்களுக்கும்‌ அப்பாற்பட்டவன்‌ என்பதையும்‌ சகஜமாக, 
எளிமையாக, உதாரணங்களுடன்‌ தாசர்‌ விளக்குகிறார்‌. இறுதியாக 
அர்ஜுனனும்‌, சுபத்திரையும்‌, ஸ்ரீருக்மிணி ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி, 
பிரார்த்தனை செய்து, பரஸ்பரம்‌ பரிசுகளை பரிமாறிக்‌ கொள்ளும்‌ 
கட்டத்துடன்‌ இந்தப்‌ பகுதி முடிவடைகிறது 


208 முதல்‌ 212 வரையிலான பத்யங்களில்‌, தாசர்‌, இந்த கிரந்தத்தின்‌ 
பல-ஸ்ருதியை உரைக்கும்‌ விதமாக நம்‌ அனைவரின்‌ சார்பிலும்‌ 
பகவானிடத்தில்‌ பிரார்த்தனை செய்து, இதை படிப்பவர்களுக்கும்‌, 
கேட்பவர்களுக்கும்‌ பிறப்பு இறப்பு துன்பங்களிலிருந்து விடுதலை 
கிடைக்கட்டும்‌ என்பதையும்‌, சஜ்ஜனர்களுக்கு கஷ்டங்கள்‌ எல்லாம்‌ 
விலகி, நன்மைகள்‌ பயக்கட்டும்‌ என்பதையும்‌ உரைக்கிறார்‌. 


215ம்‌ பத்யத்தில்‌ உத்திராதி மடத்து அப்போதைய பீடாதீசரான ஸ்ரீசத்ய 
பூர்ண தீர்த்தரின்‌ கருணையாலே இந்த கிரந்தம்‌ முழுமையடைந்தது 
எனக்கூறி அவரை பிரார்த்தித்து, 216ம்‌ பத்யத்தில்‌ மீண்டும்‌ தனக்கு 
தீட்சை, ஞானம்‌ அளித்த ஸ்ரீவிஜயதாசரை வேண்டி, முடிவில்‌ கடைசி 
பத்யத்தில்‌ ஸ்ரீவேங்கடேசனிடத்தில்‌ சஜ்ஜனர்களுக்காக பிரார்த்தனை 
செய்து, மங்களம்‌ அருளச்செய்ய வேண்டி பூர்த்தி செய்கிறார்‌ தாசர்‌. 


ஸ்ரீமோகனதாசரின்‌ இப்பேற்பட்ட அற்புதப்‌ படைப்பினை படித்து, 
கேட்டு, பாராயணம்‌ செய்து, அதன்‌ விசேஷ அர்த்தங்களை தெரிந்து 
கொண்டு ஸ்ரீஹரிவாயு குருகளின்‌ அருளுக்கு பாத்திரராவோமாக. 
ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து ** திரு.லட்சுமிபதிராஜா, சென்னை 


